( C ) 


தமிழ்நாடு அரசு 

2018 


[ Regd . No . TN / CCN / 467 / 2012 -14 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
[விலை : ரூ . 17 .60 காசு 


-FREEE 


தமிழ்நாடு அரசிதழ் 


ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


வாய்யை 


மையே வெ 


வெல்லும் 


எண் 34] 


சென்னை , புதன்கிழமை , ஆகஸ்ட் 22 , 2018 
ஆவணி 6 , விளம்பி , திருவள்ளுவர் ஆண்டு - 2049 


பகுதி II - பிரிவு 2 இன் இணைப்பு 


அரசாங்க அறிவிப்புகளின் தமிழ் மொழிபெயர்ப்புகள் 


சுற்றுச் சுழல் மற்றும் வனத் துறை 

அறிவிக்கை 


[ அரசாணை (நிலை) எண் 94 , சுற்றுச் சுழல் மற்றும் வன ( FR . 3) த் துறை , 9 ஜூலை 2018. ) 
தமிழ்நாடு 2011 ஆம் ஆண்டு தனியார் வனங்களை பாதுகாத்தல் (திருத்தம் ) சட்டத்தின் (தமிழ்நாடு சட்டம் 8 /2015 ) 1 ஆம் 
பிரிவைச் சேர்ந்த (2) உட்பிரிவில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , மேற்சொன்ன சட்டம் 
செயலுக்கு வரும் நாளாக 09 - 07 - 2018 ஆம் நாளை இதனால் நிர்ணயிக்கிறார் . 

முகமது நசிமுத்தின் , 

அரசு முதன்மைச் செயலாளர் . 
(தமிழாக்கம் ) 

ந . அருள் , 

இயக்குநர், 
தமிழ் வளர்ச்சி மற்றும் 

செய்தி ( மொழிபெயர்ப்புத் துறை . 
தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை 

அறிவிக்கைகள் 


[ அரசாணை ( 2D ) எண் 52 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( J1) த் துறை , 18 மே 2018.) 


1 . 1948 - ஆம் ஆண்டு ஊதியங்கள் வழங்கல் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 11 / 1948 ) 3 - ஆம் பிரிவைச் சேர்ந்த 
(1 ) உட்பிரிவின் (b ) பகுதி , 5 ஆம் பிரிவைச் சேர்ந்த (2 ) உட்பிரிவு ஆகியவற்றில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
வெளியிடக் கருதியுள்ள கீழ்க்காணும் அறிவிக்கையின் வரைவு , மேற்சொன்ன சட்டத்தின் 5 ஆம் பிரிவைச் சோர்ந்த (1) உட்பிரிவின் 
( b ) பகுதியில் கோரியுள்ளவாறு , அதனால் பாதிக்கக்கூடிய நபர்கள் அனைவரின் தகவலுக்காக இதனால் வெளியிடப்படுகிறது . 

( 2) இந்த வரைவு அறிவிக்கை தொடர்பாக 18 - 08 - 2018 அன்று அல்லது அதற்கு முன்னர் , எவரிடமிருந்தேனும் வரப்பெறுகிற 
ஏதேனும் மறுப்புரை அல்லது கருத்துரையை தமிழ்நாடு அரசு பரிசீலிக்குமென்றும் , இதனால் அறிவிக்கப்படுகிறது . மறுப்புரை அல்லது 
கருத்துரை ஏதேனுமிருப்பின் , அவற்றை சென்னை - 600 006 - இல் உள்ள தொழிலாளர் நல ஆணையர் வாயிலாக அரசு முதன்மைச் 
செயலாளர் , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை , தலைமைச் செயலகம் , சென்னை - 600 009 என்ற முகவரிக்கு அனுப்பி 
வைக்க வேண்டும் . 


[ 1] 


DTP -II-2-(34 ) (T Sup ) - 1 


வரைவு அறிவிக்கை 


வணை 


1948 - ஆம் ஆண்டு குறைந்த அளவு ஊதியங்கள் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 11/1948 ) 3 - ஆம் பிரிவைச் சேர்ந்த (1) உட்பிரிவின் 
( b ) பகுதியிலும் , 5 - ஆம் பிரிவைச் சேர்ந்த (2 ) உட்பிரிவிலும் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டும் , 
15 - 10 - 2014 - ஆம் நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழின் பாகம் II -பிரிவு 2 - இல் , 690 முதல் 692 ஆம் வரையுள்ள பக்கங்களில் ( ஆங்கிலத்தில் ) 
வெளியிடப்பட்ட II(2 )/LE /602 / 2014 ஆம் எண்ணுள்ள தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை அறிவிக்கையை ரத்து செய்துவிட்டு 
அதற்குப் பதிலாகவும் , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , தமிழ்நாடு மாநிலத்தில் பட்டுப்புழு வளர்ப்புத் தொழிலில் ஈட்பட்டுள்ள , கீழேயுள்ள 
விவர அட்டவணையின் (1 ) நெடும்பத்தியில் குறிப்பிடப்பட்டுள்ள வகைகளைச் சேர்ந்த தொழிலாளர்களுக்கு வழங்கத்தக்க குறைந்த 
அளவு ஊதிய வீதங்களை , விவர அட்டவணையின் (2 ) நெடும்பத்தியின் நிகரான பதிவுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறு இதனால் 
திருத்தியமைக்கிறார் . 

விவர அட்டவணை 

பட்டுப்புழு வளர்ப்புத் தொழிலில் வேலைவாய்ப்பு 
பணியாளர்களின் வகைகள் 

குறைந்தளவு அடிப்படை ஊதிய 

வீதங்கள் 
( ரூ . காசு .) 

( 2 ) | 
1 . பொதுவான வகையினர் : 

மாதமொன்றுக்கு ரூ . 8395 . 00 
1 . மேலாளர் 

மாதமொன்றுக்கு ரூ . 8253. 00 
2 . ஆய்வாளர் 

மாதமொன்றுக்கு ரூ . 8253 .00 
3 . இயக்குபவர் 

மாதமொன்றுக்கு ரூ . 8253 .00 
4 . முதலாள் 

மாதமொன்றுக்கு ரூ . 7588 .00 
5 . எழுத்தர் 
II . பட்டுப்புழு வித்தகம் : 
1 . கலப்பினச் சேர்க்கைப் பட்டுப்புழுக் கூடுகளை இனம் பிரித்தல் 
2 . பாலின வகைபிரித்தல் தொடர்பான பணிகள் 
3 . இணை சேர்த்தல் 
4 . முட்டையிடுதல் தொடர்பான பணிகள் 

நாளொன்றுக்கு ரூ . 250.00 
5 . இணை பிரித்தல் 
6 . முட்டை சேகரத் தட்டுகளை சுகாதாரமாகப் பராமரிப்பதற்கான வேதிமுறைச் 

செயற்பாடு 
III . சக்தி வளர்த்தல் மற்றும் கவனித்தல் 

1 . வளர்ப்பு அறையைத் தொற்றுநீக்கம் செய்தல் 
2 . குறுக நறுக்குதல் , வேதிப்பொருள் ஊட்டமிட்டுப் பேணி வளர்த்தல் 

நாளொன்றுக்கு ரூ . 250 .00 
3 . கட்டளைச் சட்டமிடல் என்ற கூருணர்வுப்பணி 

4 . புழுக்களை மூங்கில் தட்டுகளில் சேர்த்தல் , அறுவடை 
N . இதர வகைகள் 
1 . பட்டு நூலிழை பிரித்தல் ( நூலிழை பிரிப்பவர் ) 
2 . ஸ்ட்ரிஃப்லிங் ( Striffling ) 
3 . வகை பிரித்தல் ( Sorting ) 
4 . தரநிலை காத்தல் ( Preservation ) 

நாளொன்றுக்கு ரூ . 250. 00 
5 . வேகவைத்தல் 
6 . நூலிழை பிரித்தல் (Reeling ) 

7 . மீள நூலிழை பிரித்தல் ( Re -reeling ) 
V . பட்டுப்புழுக் கூடு சந்தைப்படுத்தல் 
1 . சந்தையில் புழுக்கூட்டுக் கூடைகளை இறக்குதல் 
2 . ஏலம் நிகழ்ந்த பின்னர் கூடைகளை நிரப்புதல் மற்றும் எடை இயந்திரத்திற்குக் 
கொண்டுசெல்லுதல் 

நாளொன்றுக்கு ரூ . 246 .00 
3 . எடையிடுதல் அல்லது ஏற்றி இறக்குதல் 
4 . அதை ஒத்த வேறு பணிகள் 


நாளொன்றுக்கு ரூ . 246 .00 


M . இதர வகைகள் 
1 . மஸ்தூர் அல்லது காவலாள் அல்லது தோட்டக்காரர் 
2 . கையாள் ( Attender ) 
VII . பட்டுப் பண்ணை அல்லது மல்பெரி தோட்டம் 
1 . குழி தோண்டுதல் 
2 . நாற்றங்கால் 
3 . பரம்படித்தல் ( கட்டிகள் உடைத்தல் ) 
4 . செடி நடுதல் 
5 . மேடு அணைத்தல் ( Mounting ) 
6 . ஊடு சாகுபடி 
7 . களையெடுத்தல் ( களைபிடுங்குதல் ) (Up-rooting ) 
8 . இலை பறித்தல் 
9 . வேதிப்பொருட்கள் மற்றும் உரங்கள் கலக்கும் வேதிச் செயற்பாடுகள் 
10 . வேதிப்பொருட்கள் மற்றும் உரங்கள் தூவுதல் அல்லது தெளித்தல் மற்றும் வேதிச் 

செயற்பாடுகள் 

தழை குறைத்தல் ( Prown - Cutting ) 
12 . நாற்றங்கால் பாத்திகள் அமைத்தல் 
13 . வரப்புகள் மற்றும் பார் அமைத்தல் 
14 . நீர் மேலாண்மை 
15 . களையெடுத்தல் 

16 . வேறெந்த வேலையெனினும் 
VII . மாடு மற்றும் கலப்பை கொண்டு உழுபவர் 


நாளொன்றுக்கு ரூ . 246 . 00 


நாளொன்றுக்கு ரூ . 254 .00 


விளக்கங்கள்: - (1 ) அகவிலைப்படி : மேலே நிர்ணயிக்கப்பட்ட குறைந்தளவு அடிப்படை ஊதியங்களுடன் பணியாளர்களுக்கு கீழே 
குறிப்பிடப்பட்டுள்ளவாறு அகவிலைப்படி வழங்கப்பட வேண்டும் : 
(i ) அகவிலைப்படி , 2010 ஆம் ஆண்டிற்கான சென்னை மாநகர நுகர்வோர் விலைக்குறியீட்டு 

எண்ணுடன் இணைக்கப்பட்டுள்ளது ( அதாவது ) 2001 - ஆம் ஆண்டில் 100 புள்ளிகள் என்பதை 
அடிப்படையாகக் கொண்டு தற்போது கணக்கிடப்பட்ட 161 புள்ளிகள்) . 161 புள்ளிகளுக்கு மேல் 
உயரும் ஒவ்வொரு புள்ளிக்கும் , அகவிலைப்படி நாள் ஒன்றுக்கு ரூ . 1.52 ( ஒரு ரூபாய் ஐம்பத்திரண்டு காசுகள் மட்டும் ) 

கூடுதலாக அகவிலைப்படி வழங்கப்பட வேண்டும் . 
(ii) முந்தைய 12 மாதங்களுக்கான ( அதாவது ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரை ) சராசரி விலைக் குறியீட்டினை அடிப்படையாகக் 

கொண்டு ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் முதல் நாளிலிருந்து அகவிலைப்படி கணக்கிடப்பட வேண்டும் . 
( iii ) முந்தைய ஆண்டிற்கான சென்னை மாநகர நுகர்வோர் சராசரி விலைக் குறியீட்டு எண்ணை அடிப்படையாகக் கொண்ட முதல் 

கணக்கீடு இந்த அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து செயலுக்கு வரும் . 
(2) பணியின் தன்மை ஒரே மாதிரியாக இருக்கும்போது , ஆண் மற்றும் பெண் தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் ஊதியத்தில் எவ்வித 
வேறுபாடும் இருக்கக்கூடாது . 


( 3) (i) நாள் ஊதியத்தைக் கணக்கிடுவதற்கு , மாதாந்திர ஊதியத்தை 26 ஆல் வகுக்க வேண்டும் . 

(ii) மாதாந்திர ஊதியத்தைக் கணக்கிடுவதற்கு நாள் ஊதியத்தை 30 ஆல் பெருக்க வேண்டும் . 


(4) தற்போது வழங்கப்பட்டு வரும் ஊதியங்கள் இங்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள குறைந்தளவு ஊதியங்களைக் காட்டிலும் அதிகமாக 
இருக்குமிடங்களிளெல்லாம் , அதே ஊதியம் தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும் . 


மங்கத் ராம் சர்மா , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


(தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி மற்றும் 
செய்தி ( மொழிபெயர்ப்புத் துறை. 


[ அரசாணை ( 2D ) எண் 63 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு (J1) த் துறை , 27 ஜூன் 2018.) 
1948 ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 11/1948 ) 3 ஆம் பிரிவைச் சேர்ந்த 
(1) உட்பிரிவின் (b ) பகுதியிலும் , 5 ஆம் பிரிவைச் சேர்ந்த (2) உட்பிரிவிலும் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு,வெளியிடக் 
கருதப்பட்டுள்ள பின்வரும் வரைவு அறிவிக்கை , மேற்சொன்ன சட்டத்தின் 5 ஆம் பிரிவைச் சோர்ந்த (1) உட்பிரிவின் (b ) பகுதியில் 
கோரியுள்ளவாறு , இதனால் பாதிக்கப்படக்கூடிய அனைவரின் தகவலுக்காக இதனால் வெளியிடப்படுகிறது . 

(2 ) இது தொடர்பாக , 27 - 09 - 2018 அன்று அல்லது அதற்கு முன்னர் , எவரிடமிருந்தேனும் வரப்பெறுகிற மறுப்புரை அல்லது 
கருத்துரை தமிழ்நாடு அரசால் பரிசீலிக்கப்படும் என்று இதனால் அறிவிக்கப்படுகிறது . மறுப்புரை அல்லது கருத்துரை ஏதேனுமிருப்பின் , 
அதனை சென்னை - 600 006 இல் உள்ள தொழிலாளர் ஆணையாளர் வாயிலாக அரசு முதன்மைச் செயலாளர் , தொழிலாளர் மற்றும் 
வேலைவாய்ப்புத் துறை , தலைமைச் செயலகம் , சென்னை - 600 009 என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும் . 


வரைவு அறிவிக்கை 


1948 ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் சட்டத்தின் (மத்தியச் சட்டம் 11 /1948) 3 ஆம் பிரிவைச் சேர்ந்த (1) உட்பிரிவின் 
( b ) பகுதி , 5 ஆம் பிரிவைச் சேர்ந்த (2 ) உட்பிரிவு ஆகியவற்றின் கீழ் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டும் , 
01 - 05 - 2013 ஆம் நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழின் பாகம் II- பிரிவு 2 - இல் , 304 முதல் 312 ஆம் பக்கங்களில் ஆங்கிலத்தில் வெளியிடப்பட்ட 
தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறையின் II( 2)/ தொ . வே / 345/ 2013 ஆம் எண் அறிவிக்கையை ரத்து செய்துவிட்டு அதற்குப் 
பதிலாகவும் , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , தமிழ்நாடு மாநிலத்தில் கைத்தறி பட்டு நெசவுத் தொழிலில் பணியமர்த்தப்பட்டுள்ள 
தொழிலாளர் வகையினருக்கு கீழ்க்காணும் விவர அட்டவணையின் நெடும்பத்தி (2) இன் நிகரான பதிவுகளில் குறிப்பிடப்பட்ட பணி 
வகை பொறுத்தவரையில் இதன் (4 ) ஆம் நெடும்பத்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறாக வழங்கத் தக்க குறைந்தளவு ஊதிய விகிதங்களை 
இதனால் திருத்தியமைக்கிறார் . 

விவர அட்டவணை 
கைத்தறிப் பட்டுநெசவுத் தொழிலில் வேலைவாய்ப்பு 

குறைந்தளவு 
தொடர் 
பணியின் வகை 

நாளொன்றுக்கு சராசரி அடிப்படை ஊதிய 
எண் 

உற்பத்தி ( மீட்டரில்) 

வீதங்கள் 
( ரூ . காசு ) 

( 4 ) 
(I) காஞ்சிபுரம் ரகங்கள் : 
ஊதியங்கள் ( பொது ) 


ஒரு பக்க கோர்வை புடவை 16 .5 மீட்டர் 


0 . 70 


3144 .58 


0 ,60 


3868 .10 


இரண்டு பக்க கோர்வை புடவை 16.5 மீட்டர் 
சாதாரண பட்டுப் புடவை 16 .5 மீட்டர் 


1 . 00 


2643 . 66 


0 . 80 


2838 .62 


பாவாடை 103 செ . மீ ( 2 1/ 2 முழம் ) 91.5 செ . மீ 
( 16.5 மீட்டர் ) ( 2 முழம் ) 
பாவாடை 80 செ . மீ ( 1 முழம் ) 58.5 செ . மீ 
(1 .5 மீட்டர்) 16 .5 மீட்டர் 


0 . 85 


2560 . 18 


1 . 70 


1335 . 75 


1 . 60 


1391 . 41 


48 .43 


ஷட்டில் பீஸ் ரகங்கள் 6.5 மீட்டர் 
ஷட்டில் ரகங்கள் 16.5 மீட்டர் 
சிறப்பு மிகையான வேலைப்பாட்டுக்கு ஊதியங்கள் : பேட்டு ஊதியங்கள் 
இரு பக்க பேட்டு 10 குளிகைக்கு 
ஒரு பக்க பேட்டு 
உடற்பகுதி பேட்டு 10 குளிகை பெட்னிக்கு 
பெட்னி : 

4 கோர் அச்சு பெட்னி 
5 . 8 கோர் அச்சு பெட்னி 


43. 42 


45 . 07 


108. 23 


129 .68 


தொடர் 
எண் 


பணியின் வகை 


நாளொன்றுக்கு சராசரி 
உற்பத்தி ( மீட்டரில் ) 


குறைந்தளவு 
அடிப்படை ஊதிய 

வீதங்கள் 
( ரூ . காசு ) 

( 4 ) 


கிள்ளு பெட்னி 


54 .54 


கரை பெட்னி 


108 . 23 


34 .79 


34 . 79 


21 . 43 


43. 42 


194. 79 


325 . 60 


87 .11 


129 . 68 


129.68 


109 .10 


புனைப்பு : 
சரிகை சீர் புனைப்புடன் கூடிய புடவையின் உடற்பகுதி ( புனைப்பு) 10 
குளிகைக்கு 
புடவையின் உடற்பகுதியில் புனி சரிகை 10 குளிகைக்கு 
புடவையின் உடற்பகுதி மற்றும் கரைப் பகுதியில் வண்ண சீர் புனைப்பு 
(புனைப்பு ஒன்றுக்கு ) 

பீட்டு விவரம் : 
11 . 

பிள்ளையார் மொக்கு - புடவை ஒன்றுக்கு 
12 . 5 கிளை தாழம்பூ ரேக்கு - புடவை ஒன்றுக்கு 

7 கிளை மீரா ரேக்கு - 3 புடவைகளுக்கு 
ஒரு பக்க புனியில் - சரிகை தாழம்பூ ரேக்கு 
( 45 .7 செ . மீ ) ( 1 முழம் ) 
இரு பக்க புனியில் -சரிகை தாழம்பூ ரேக்கு 
( 45 .7 செ .மீ ) (1 முழம் ) 
பனாரஸ் தாழம்பூ ரேக்கு - இரு பக்கம் 8 அச்சு ( 45 .7 செ .மீ ) (1 முழம் ) 
பனாரஸ் தாழம்பூ ரேக்கு - ஒரு பக்கம் 8 அச்சு (45 .7 செ .மீ ) ( 1 முழம் ) 
மீரா ரேக்கு - இரு பக்கம் 8 அச்சு ( 45 .7 செ . மீ ) 
( 1 முழம் ) 
மீரா ரேக்கு - இரு பக்கம் 8 அச்சு ( 45 .7 செ .மீ ) 
( 1 முழம் ) 
பெரிய ரேக்கு (28 செ .மீக்கு மேல் ) 
(11 அங்குலத்திற்கு ) ( 45 . 7 செ . மீ ) (1முழம் ) 
இரு பக்கங்களில் கோர்வையில் 30 .5 செ . மீக்கு மேல் (12 அங்குலம் ) 
பீட்டு வாங்கி நெய்ய 3 புடவைகளுக்கு 
புட்டா வடிவமைப்புகள் : 

1 முதல் 100 குளிகை வரை 
23 . 100 குளிகைக்கு மேல் புட்டா (100 குளிகைக்கு ) 

உடற்பகுதி பட்டு சுங்குடி புட்டா (45. 7 செ . மீ ) 
( 1 முழம் ) 
தொடர் புட்டா 23 குளிகை 21 - 20 121 வரிசை 
( 45 . 7 செ .மீ ) ( 1 முழம் ) 
உடற்பகுதி பட்டு மல்லி மொக்கு (45 . 7 செ .மீ ) 
( 1 முழம் ) 


உIIIIIIIIIIIIIIIIIIIIIII 


193 .75 


135 .24 


196 . 74 


224 . 28 


51 . 20 


69. 61 


50 .13 


174 .75 


12 .53 


117 .97 


உடற்பகுதி 21 - குளிகை - 85 முதல் 190 வரிசை நெய்ய 12 - 13 
முடிச்சுக்கு (45 . 7 செ . மீ ) 

( 1 முழம் அதாவது 1/2 கஜம் ) 
28 . உடற்பகுதி பட்டு சரிகை - மீனா வண்ண புட்டா 10 குளிகைக்கு 


11 . 67 


தொடர் 


பணியின் வகை 


நாளொன்றுக்கு சராசரி 
உற்பத்தி ( மீட்டரில் ) 


குறைந்தளவு 
அடிப்படை ஊதிய 

வீதங்கள் 
( ரூ . காசு ) 


( 4 ) 


54. 01 


42 . 74 


10 .59 


15 .87 


18 . 92 


64 .86 


88 .23 


குறுகிய கட்டம் : 
கட்டம் - 10 குளிகை வரை புடவை ஒன்றுக்கு 
கட்டம் - 10 குளிகைக்கு மேல் 
குறுக்கே சரிகை முத்து பனாரஸ் 8 கோர் அச்சில் 600 குளிகை வரை 
( 45 . 7 செ . மீக்கு ) 
60 முதல் 100 குளிகை ( 1 முழம் ) ( 45 .7 செ .மீ ) 
1000 குளிகை வரிசை (100 குளிகைக்கு ) 

100 குளிகை வரிசைக்கு ஒரே மாதிரியான புடவை 
35 . 1/2 குளிகை வரிசைக்கு ஒரே மாதியான புடவை 

முந்தி விவரம் : 
முந்தி முத்து சீர் 5 .5 மீட்டர் புடவைக்கு 
முந்தி முத்து சீர் செல்ஃப் முந்தி 

முந்தி செல்ஃப் 100 குளிகைக்கு 
39 . முந்தி செல்ஃப் 100 குளிகைக்கு (1/2 குளிகை வரிசை ) 

சரிகை டிஷ்யூ பட்டையுள்ள முந்தி புடவை ஒன்றுக்கு 
சரிகையுள்ள முந்தி ( அல்லது ) பட்டு புட்டா 100 குளிகைக்கு 
8 கோர் அச்சு பனாரஸ் முந்தி 100 குளிகைக்கு 
வண்ண முந்தி - 3 புடவைக்கு (வண்ணம் ஒன்றுக்கு ) 


43 . 42 


10 . 59 


86 .56 


129. 68 


32 . 28 


86 .56 


54 .01 


21 . 71 


674.53 


27 .82 


278. 84 


371. 79 


காலை மாலை இருவேறு வண்ண வகைகளுக்கு தனியாக 
45 . டிஷ்யூ முந்தி நெய்ய - 100 குளிகைக்கு 

ஒரு பக்க சரிகை டிஷ்யூ வகை 
இரு பக்க சரிகை டிஷ்யூ வகை 
இரு பக்க சாதாரண டிஷ்யூ 
II . ஆரணி வகைகள் ஊதிய விவரம் ( பொது ) 
ஒரு பக்க கோர்வை புடவை 16.5 மீட்டர் 
இரு பக்க கோர்வை புடவைகள் - 16. 5 மீட்டர் 


418 . 25 


0 . 85 


2560. 18 


0 . 75 


2949.77 


சாதாரண பட்டுப் புடவைகள் 16 .5 மீட்டர் 


2 .60 


1057 . 46 


டோபி பட்டுப் புடவை 16 .5 மீட்டர் 


2 . 00 


1140 .94 


சிறப்பு அல்லது மிகையான வேலைப்பாட்டுக்கு ஊதியங்கள் 
A சாதாரண வகைகள் : 


2 .81 


ஒரு பக்க கூடுதல் 20 குளிகை - 4 தாவணி அளவுக்கு நெய்யப்படும் 
ஒவ்வொரு கூடுதல் குளிகைக்கும் 
இரு பக்க 20 குளிகை - 4 தாவணி அளவு 


3 . 36 


21 .16 


குறுக்கு பாவு கருவியை மாற்றி நெய்தல் தாவணி ஒன்றுக்கு 
ஒவ்வொரு கூடுதல் குறுக்கு பாவுக்கு 


6 . 95 


தொடர் 
எண் 


பணியின் வகை 


நாளொன்றுக்கு சராசரி 
உற்பத்தி ( மீட்டரில் ) 


குறைந்தளவு 
அடிப்படை ஊதிய 

வீதங்கள் 
( ரூ . காசு ) 

( 4 ) 


(2 ) 


ம்ம் 


21 .16 


டோபி கட்டம் ஒற்றை பிக்குடன் கட்டம் நெய்தல் 
ஒவ்வொரு கூடுதல் குறுக்குப் பாவுக்கும் 
டோபி கட்டம் 


6. 95 


. 


41 . 70 


52 .02 


52 . 02 


6 . 95 


47 .88 


1 . 39 


1 .12 


8 .65 


41. 83 


139. 41 


73.73 


( a) 8x4 கட்டம் யூனிட் ஒன்றுக்கு ( அதாவது தாவணி ஒன்றுக்கு ) 
( b ) 8x4 கட்டம் யூனிட் ஒன்றுக்கு (இரு வண்ண தாவணி ஒன்றுக்கு ) 
( c ) 5x4 கட்டம் யூனிட் ஒன்றுக்கு 
( d ) ஒவ்வொரு கூடுதல் குறுக்குப் பாவுக்கும் ( அதாவது 5க்கு 
அதிகமான ) 
டோபி வண்ணக் கட்டம் தாவணி ஒன்றுக்கு 
ஒவ்வொரு 20 வட்டு பட்டு புட்டா ( 45 . 7 செ .மீ ) 
( 1 முழம் ) 
ஒவ்வொரு வட்டு பட்டு புட்டாவுக்கும் 
ஒவ்வொரு 20 வட்டு சரிகை புட்டா ( 45 . 7 செ . மீ ) 
( 1 முழம்) 
ஒவ்வொரு 100 வட்டுக்கும் முத்து சீர் 
தாவணி ஒன்றுக்கு ரேக்கு கட்டம் 
B . கோர்வை ஒரு பக்கம் : 
3 யூனிட்டுகளுக்கு 30 குளிகை வரை ( அதாவது 3 தாவணி ) 
தாவணி ஒன்றுக்கு 30 குளிகை வரை 
3 தாவணிக்கு ஒவ்வொரு கூடுதல் குளிகைக்கும் 
தாவணி ஒன்றுக்கு 7 " முதல் 20 " வரையிலான பார்டர் ஊதியம் 
10 அங்குலத்திற்கு அதிகமான ஒவ்வொரு அங்குலத்திற்கும் (2.54 
செ . மீ ) 
தாழம்பூ ரேக்கு 3 "- 5 " வரை 
கூடுதலான ஒவ்வொரு அங்குலத்திற்கும் (2.54 செ .மீ ) 
பிள்ளையார் ரேக்கு 1 " முதல் 3 " வரை 
ஒவ்வொரு 100 வட்டுக்கும் பட்டு புட்டா 1/2 குளிகை வரிசை 
ஒவ்வொரு 100 வட்டுக்கும் சரிகை புட்டா 
ஒவ்வொரு 100 வட்டுக்கும் பட்டு புட்டா 1 குளிகை வரிசை 
ஒவ்வொரு 100 வட்டுக்கும் சரிகை புட்டா 
ஒரே மாதிரியான புடவை முந்தி 100 வட்டுக்கு - 1/ 2 குளிகை வரிசை 
ஒரே மாதிரியான புடவை முந்தி 100 வட்டுக்கு - 1 குளிகை வரிசை 
ஒரு பக்க பெட்னி 

புடவைக்கு பெட்னி ஊதியங்கள் 
17 . ஜரி பாவு ஊதியங்கள் 


IIIIIIIIIIIII|||||||||||8|||| 


24. 75 


2 . 81 


36 .74 


18 . 35 


61 . 49 


12 .53 


36 . 74 


27 . 56 


30. 63 


55 . 66 


55 . 93 


49. 27 


55 .66 


184 . 50 


322 .53 


32 . 31 


தொடர் 
எண் 


பணியின் வகை 


நாளொன்றுக்கு சராசரி 
உற்பத்தி ( மீட்டரில் ) 


குறைந்தளவு 
அடிப்படை ஊதிய 

வீதங்கள் 
( ரூ . காசு ) 


C. இரு பக்க கோர்வை 


38 . 96 


3.07 


தாவணி ஒன்றுக்கு 300 குளிகை வரை குறைந்தளவு ஊதியங்கள் 
3 தாவணிக்கு ஒவ்வொரு கூடுதல் குளிகைக்கும் 
தாவணி ஒன்றுக்கு 7 " - 10 " வரையிலான பார்டர் 
கூடுதலாக நெய்யப்படும் ஒவ்வொரு அங்குலத்திற்கும் ( தாவணி 
ஒன்றுக்கு 2.54 செ . மீட்டருக்கு ) 


123 .00 


23. 93 


61 . 49 


55 .09 


பிள்ளையார் ரேக்கு 1 முதல் 3 வரை 
பிள்ளையார் ரேக்கு முள் ரேக்கு 1 முதல் 3 வரை 
தாழம்பூ ரேக்கு 3 முதல் 5 வரை 
ஒவ்வொரு கூடுதல் அங்குலத்திற்கு நெய்யப்படும் தாழம்பூ ரேக்குவுக்கு 
( 2. 54 செ . மீ ) 


91 . 85 


18 .35 


123. 00 


36 . 74 


73. 46 
73 .46 


24.75 


18 . 35 


166 .15 
101 .55 


49. 27 


55 . 09 


தாவணி ஒன்றுக்கு ஒவ்வொரு பெட்னிக்கும் 
100 வட்டுக்கு முத்து சீர் நெய்ய 
100 வட்டுக்கு முத்து சீர் செல்ஃப் நெய்ய 

பிள்ளையார் ரேக்குவில் முள் ரேக்கு 
13 . மிகையாக குறுக்கு பாவு ஒன்று பயன்படுத்தப்பட்டால் 

ஒவ்வொரு கூடுதல் குறுக்கு பாவுக்கு 
நிழல் ரேக்கு - தாவணி ஒன்றுக்கு 
மல்லி அரும்பு புட்டா - தாவணி ஒன்றுக்கு 
ஒரே மாதிரியான புடவை முந்தி - 100 வட்டு நெய்ய 
பனாரஸ் பார்டர் - அரை குளிகை வரிசை 100 வட்டு நெய்ய 
100 வட்டுக்கு உடற்பகுதி பட்டு புட்டா 1/ 2 குளிகை வரிசை 
100 வட்டுக்கு உடற்பகுதி சரிகை புட்டா 1/2 குளிகை வரிசை 
பட்டு புட்டா - 100 வட்டுக்கு 
சரிகை புட்டா 100 வட்டுக்கு 1 குளிகை வரிசை 
தாவணி ஒன்றுக்கு சுங்குடி புட்டா 
ஜரி - பாவு ஊதியங்கள் 
கட்டு சாயம் டானா கூலி ( ஒரு பக்கம் இரு பக்கம் ) 
III. கும்பகோணம் வகைகள் : 
ஊதிய விவரம் ( பொது ) 
ஒரு பக்க கோர்வை புடவை 16 .5 மீட்டர் 


27 .56 


30 .63 


55 .39 


61 .49 


253 . 26 


465 . 86 


251 


106 . 86 


- 


0 . 70 


3088 . 92 


இரு பக்க கோர்வை புடவை 16 .5 மீட்டர் 


0 .60 


3868 . 10 


ல் 


சாதாரண பட்டுப் புடவை 16 .5 மீட்டர் 


0 . 85 


3145 . 14 


* 


0 . 85 


2638 .10 


பாவாடை 103 செ . மீ ( 2 1/ 4 முழம் ) 91 .5 செ .மீ . 
( 2 முழம் ) 16 .5 மீட்டருக்கு 


குறைந்தளவு 
தொடர் 

நாளொன்றுக்கு சராசரி அடிப்படை ஊதிய 
பணியின் வகை 
எண் 

உற்பத்தி ( மீட்டரில் ) 

வீதங்கள் 

( ரூ . காசு) 
( 3) 

( 4 ) 
பாவாடை 80 செ .மீ (1 3/ 4 முழம் ) 68.5 செ . மீ . 

0 . 85 

2560 . 18 
(1 .5 முழம் ) 16 .5 மீட்டருக்கு 
சிறப்பு அல்லது மிகையான வேலைப்பாட்டுக்கு ஊதியங்கள் : 
ஒரு பக்கம் 
5 .5 மீட்டர் அளவுள்ள புடவைகளுக்கு 100 குளிகை வரை 

78.57 
ஒவ்வொரு கூடுதல் குளிகைக்கும் 

0 .82 
இரு பக்கம் 
5.5 மீட்டர் அளவுள்ள புடவைகளுக்கு 100 குளிகை வரை 

112 .69 
ஒவ்வொரு கூடுதல் குளிகைக்கும் 

1 .12 
குறிப்பு : இரு பக்க கரைக்கு சீட பக்கத்தில் மொத்த குளிகையின் பாதி அளவு என்ற கணக்கில் ஒரு பக்க பேட்டுக்கான 
ஊதியத்துடன் சேர்க்கப்பட வேண்டும் . 
உடற்பகுதி பேட்டு நெய்வதற்கு : 
ஒவ்வொரு குளிகைக்கும் 500 குளிகை வரை 

0 .82 
ஒவ்வொரு கூடுதல் குளிகைக்கும் 

0 .55 
ஒவ்வொரு குளிகைக்கும் பட்டு நெய்வதற்கு 

0 .55 
புடவையின் நடுப்பகுதி (உடம்பு): (துண்டு புட்டா ) புட்டா மொத்த எண்ணிக்கையும் (தில்லானா புட்டா ) மொத்த குளிகை சுங்குடி 
எண்ணிக்கையும் ( குளிகை ஒன்றுக்கு 2 .50 காசு ஊதியங்கள்) கணக்கிடுவதன் மூலம் துண்டு புட்டாவுக்கான ஊதியங்களைக் 
கணக்கிட வேண்டும் . 


பாவு கயிறு : 


| 


0 .17 


| 


0 . 65 


20 வரை (குளிகை ஒன்றுக்கு ) 
21 முதல் 50 வரை (குளிகை ஒன்றுக்கு ) 
51 முதல் 70 வரை (குளிகை ஒன்றுக்கு ) 
71 முதல் 100 வரை (குளிகை ஒன்றுக்கு ) 
100 - க்கு மேல் 


| 


0 .94 


| 


1 .04 


| 


0 . 17 


கரை மேல் புட்டா : 


50 வரை 


| 


0 . 94 


51 முதல் 75 வரை 


| 


0 . 10 


| 


0 .17 


| 


147 .51 


| 


0 . 35 


75க்கு மேல் 
முழுவதும் ஒரே மாதிரியான முந்தி : 
(1) குறைந்தளவு ஊதிய வீதங்கள் 300 குளிகை வரை 
( 2 ) ஒவ்வொரு கூடுதலான குளிகைக்கு 
( 3) 2 - 3 - 1 கிரப்பர் ( Grapper ) குளிகை மூலம் முழுவதும் ஒரே மாதிரியான 
டையமண்ட் டிசைன் நெய்வதற்கு 
(4 ) இடைவெளியின்றி மேலே நெய்வதற்கு குளிகை ஒன்றுக்கு 
ஒரு பக்க தாழம்பூ ரகம் : 
(1) மொக்கு நெய்வதற்கு ( மொக்கு புதிய முகூர்த்த நாள் ) கூலி ஒவ்வொரு 
45 .7 செ . மீ . ( 1 முழும் ) ( அதாவது 1/2 கெஜம் ) 


| 


0 . 38 


| 


0 . 43 


| 


11.14 


தொடர் 
எண் 


பணியின் வகை 


நாளொன்றுக்கு சராசரி 
உற்பத்தி ( மீட்டரில் ) 


குறைந்தளவு 
அடிப்படை ஊதிய 

வீதங்கள் 
( ரூ . காசு ) 


( 2) 


13. 93 


2 .56 


56.21 


13 . 86 


28 . 09 


24 .55 


244 .89 


293. 87 


22 . 55 


(2 ) 45 .7 செ . மீக்கு தாழம்பூ டிசைன் நெய்ய (1 முழும்) ( 1 1/2 கெஜம் ) 
( 3 ) 15. 2 செ . மீட்டருக்கு மேலாகவும் 30 .5 செ . மீ வரையுள்ள அளவில் 
தாழம்பூ டிசைன் நெய்ய ( அதாவது 6 அங்கலத்திற்கு மேற்பட்டு 12 
அங்குலம் வரை ) 
(4 ) ஒரு தாவணி நெய்வதற்கு தனி ஊதியங்கள் 
(5 ) 30.5 செ . மீட்டருக்கும் மேலாக ( 12 ") தாழம்பூ டிசைன் நெய்ய தாவணி 
ஒன்றுக்கு 
(6 ) 45. 7 செ . மீட்டருக்கு அரும்பு மொக்கு நெய்வதற்கு (1 முழும் ) 
( 1/ 2 கெஜம் ) 
(7 ) 25 .4 செ .மீட்டருக்கு (10 ") வசந்த மாளிகை தாழம்பூ 
டிசைன் நெய்வதற்கு ( 45 . 7 செ . மீட்டர் அளவில் ) 
(1 முழம் ) 
(8 ) 45. 7 செ . மீ அளவில் ஒரு பக்க ஏர் இந்தியா டிசைன் நெய்வதற்கு 
( 1 முழும்) (1/ 2 கெஜம் ) 
(9 ) 5 மீட்டர் அளவில் நட்சத்திரம் டயமண்ட் டிசைன் நெய்வதற்கு 
நட்சத்திர டிசைன் நெய்வதற்கு குறுக்காக நட்சத்திர டிசைன் ( கிராஸ் 
ஸ்டார் ) நெய்வதற்கு உயரளவாக 5 .5 மீட்டரில் தாழம்பூ நட்சத்திரம் உட்பட 
தாழம்பூ ரகம் 
இருபக்க தாழம்பூ டிசைன் ரகம் : 
( 1) ஒவ்வொன்றும் 45 . 7 செ . மீ அளவிற்கு மொக்கு டிசைன் நெய்வதற்கு 
( 1 முழும் அதாவது 1/2 கெஜம் ) 
( 2) 45 . 7 செ . மீ அளவில் தாழம்பூ டிசைன் நெய்வதற்கு 
( 1 முழும் அதாவது 1/ 2 கெஜம் ) 
( 3) 45. 7 செ . மீ அளவில் அரும்பு மொக்கு நெய்வதற்கு ( 1 முழும் அதாவது 
1 /2 கெஜம் ) 
(4) 45.7 செ .மீ அளவில் ஏர் இந்தியா டிசைன் இரு பக்கமும் நெய்வதற்கு 
( 1 முழும் அதாவது 1/2 கெஜம் ) 
புடவையின் நடுப்பகுதியில் ( உடம்பு ) புட்டா டிசைன் ரகங்கள் 
(1) எஸ் . புட்டா டிசைனுடன் கூடிய ரகங்களை நெய்வதற்கு ( 100 /100) 1/ 2 
கெஜம் ஒன்றுக்கான ஊதிங்கள் ( 1 முழம் ) 
( 2 ) 45 . 7 செ . மீ என்ற அளவில் பட்டு மற்றும் டிஸ்யூ துணியில் புதிய 
முகூர்த்த நாள் மீனா டிசைன் நெய்வதற்கு ( அதாவது 1 முழத்திற்கு ) 
(1/ 2 கெஜம் ) 
( 3 ) முகூர்த்தநாள் டிசைனில் 45. 7 செ . மீ அளவிற்கு பட்டு மற்றும் 
டிஸ்யூ துணியில் மீனா டிசைனுடன் கூடிய புட்டா நெய்வதற்கு (1 முழம் ) 
(1/2 கெஜம் ) 
4 முகூர்த்தநாள் டிசைனில் 45 .7 செ . மீ அளவிற்கு பட்டு மற்றும் 
டிஸ்யூ துணியில் 1 - 1 அளவில் மீனா டிசைன் நெய்வதற்கு ( 1 முழம் 
1/2 கெஜம் ) 
(5 ) 45 .7 செ .மீ அளவில் பட்டு மற்றும் டிஸ்யூ துணியில் மீனா டிசைன் 
இன்றி முகூர்த்த நாள் டிசைன் நெய்வதற்கு 
(6 ) 45 . 7 செ .மீ அளவிற்கு பட்டு மற்றும் 

டிஸ்யூ 
துணியில் மீனா டிசைன் இன்றி கிராஸ்கொடி நெய்ய 
(1/2 கெஜம் ) 


28 .09 


33 . 95 


49 . 00 


39. 23 


42 .87 


36 . 47 


33.67 


30 . 90 


89 . 88 


தொடர் 
எண் 


பணியின் வகை 


நாளொன்றுக்கு சராசரி 
உற்பத்தி ( மீட்டரில் ) 


குறைந்தளவு 
அடிப்படை ஊதிய 

வீதங்கள் 
( ரூ . காசு ) 

( 4 ) 


( 2 ) 


95 .72 


35 .60 


36 . 21 


84 .60 


0 .10 


0 .17 


0 . 17 


67 .62 


45 . 07 


( 7 ) மீனா டிசைனுடன் கிராஸ் கொடி நெய்வதற்கு 
( 8) 100 குளிகைக்கு 100 மீட்டர் சாதா துணியில் உடல் ஜங்லா நெய்வதற்கு 
( 9) 100 குளிகைக்கு 100 மீட்டர் கோர்வையில் உடல் ஜங்லா நெய்வதற்கு 
( 10 ) 5.5 மீட்டர் அளவிற்கு உடல் வைர ஊசி நெய்வதற்கான ஊதியங்கள் 
( 6 கெஜம் ) ( ஐந்தாவது நாடாவிற்கு ஒரு நாடா தூக்கி நெய்யும் டிசைன் ) 
(11) ஒவ்வொரு குளிகைக்கும் பனாரஸ் பட்டுடன் உடல் பகுதி நெற்வதற்கு 
( 12 ) ஒவ்வொரு குளிகைக்கும் கோர்வை பனாரஸ்சுடன் உடல் பகுதி 
நெய்வதற்கு 
( 13 ) முந்தியில் பனாரஸ் பட்டை நெய்வதற்கு ( ஒவ்வொரு குளிகைக்கும் ) 
( 14 ) 5.5 . மீட்டர் அளவில் புதிய பூமி மொரிப்பூவிற்கு ( 6 கெஜங்கள் ஒரு 
கோல் அமுக்கி ஒரு நாடா மறிக்க கூலி ) 
( 15 ) 45 .7 செ . மீ அளவுள்ள பட்டு மற்றும் டிஸ்யு துணியில் 
கொஞ்சும் சலங்கை டிசைன் நெய்வதற்கு (1 முழம் ) 
(1/2 கெஜம் ) 
(16 ) 300 குளிகைக்கு உடல் சரிகை மரிப்பூ நெய்வதற்கான ஊதியங்கள் 
( 17 ) 300 குளிகைக்கு மேலாக உடல் சரிகை மரிப்பூ நெய்வதற்கான 
ஊதியங்கள் 
( 18) 45 .7 செ .மீ அளவிற்கு சாட்டின் புட்டா நெய்வதற்கு ( 1 முழம் ) இழைக்கு 
டைமண்ட் கட்டி இழை வரிசையில் நெய்வதற்கு 
(19) 5.5 . மீட்டர் அளவிற்கு தனியாக சரிகை ஜக்கார்டு ஜங்லா நெய்வதற்கு 
( 6 கெஜங்கள்) 
( 20 ) 5.5 . மீட்டர் என்ற அளவிற்கு ஜக்கார்டு பேட்டு ஜங்லா நெய்வதற்கு 
(21) 45 .7 செ . மீ அளவிற்கு (1/2 கெஜம் ) யாதோன் - கி - பாரத் புட்டா ரகம் 
நெய்வதற்கு 
(22 ) 100 குளிகைக்குள் பேட்டுடன் கூடிய வெவ்வேறு ரகங்களையும் , 
91.5 செ . மீ . அளவிற்கு சாதாரண சீர் முந்தியுடன் (1 கெஜம் ) புடவையின் 
நடுப்பகுதியையும் நெய்வதற்கு 
( 23 ) 5 .5 . மீட்டர் அளவிற்கு (6 கெஜங்கள் ) ஒரு பக்க கரை கொண்ட 
தாவணி நெய்வற்கான ஊதியங்கள் 


33.67 


45 . 36 


67 .62 


1947 . 97 


2254 . 07 


22 .55 


5 .58 


22 .55 


56. 21 


(24 ) 5 .5 . மீட்டர் என்ற அளவிற்கு ( 6 கெஜங்கள்) இரண்டு பக்கங்களிலும் 
கரை கொண்ட தாவணி நெய்வற்கான ஊதியங்கள் 
(25 ) இடைவெளி விடாது டயமண்ட் டிசைனுடன் ரகங்களை நெய்வதற்கு 
1 முதல் 20 குளிகை வரையில் ஒவ்வொரு கூடுதல் குளிகைக்கும் 45 . 7 
செ . மீ . 


16 .68 


0 . 10 


( 26 ) பேட்டு டிசைன் இல்லாமல் கரையில் புட்டா டிசைன் நெய்வதற்கு 
100 முடிச்சுகளுடன் (கயிறு ) ஒவ்வொரு குளிகைக்கான கூலி . 100 
முடிச்சுகளுக்கும் மேலாக புட்டா டிசைன் நெய்வதற்கு (குளிகை ஒன்றுக்கு 
பாவு கயிறுக்கான ஊதியங்கள் ) 
( 27 ) 5.5 . மீட்டர் அளவுள்ள (6 கெஜம் ) இருபக்க கோர்வை முப்பாக்கம் 
நெய்வதற்கான தனி ஊதியங்கள் 
( 28) புடவையின் கரைப்பகுதியில் உடல் பகுதி புட்டா டிசைன் நெய்யும் போது 
அதே புட்டா குளிகையைப் புடவையின் உடல் பகுதி புட்டாவுடன் சேர்த்து 
அதன் பின்னர் கணக்கிடுவதற்கு 


0 . 17 


112 .69 


தொடர் 
எண் 


பணியின் வகை 


நாளொன்றுக்கு சராசரி 
உற்பத்தி ( மீட்டரில் ) 


குறைந்தளவு 
அடிப்படை ஊதிய 

வீதங்கள் 
( ரூ . காசு ) 


( 29) 8.2 மீட்டரில் டிஸ்யூவில் டிசைன் நெய்வதற்கு (9 கெஜங்கள் ) 


78 .74 


0 . 38 


( 30 ) ஜங்லாவில் மீனா டிசைன் நெய்வதற்கு (இந்த டிசைனில் மீனா 
குளிகை , ஒன்றுக்கான ஊதியங்கள் அதாவது ஜரிகைக் குளிகையுடன் 
மீனாக் குளிகையைச் சேர்க்கப்படாமல் . 


மேற்சொன்ன கரையுடைய புட்டா டிசைனுடன் கூடிய ரகங்கள் : 


45 . 36 


(1) புடவையின் உடல்பகுதியில் ஒரு வரிசைக்கு 20 புட்டாக்களுடன் இரு 
பக்கங்களில் கரைகளுள்ள ரகங்களுக்கு குளிகை ஒன்றுக்கு 2 .50 காசு 
என்ற வீதத்தில் , இத்தகைய டிசைன் புடவை ரகங்களுக்கு ஊதியங்கள் 
கணக்கிடப்பட வேண்டும் . (1 முழம் ) (10x10 ) வத்தி வைத்து சுங்குகட்டி 100 
வரிசை நெய்யும் ரகங்களுக்கு ( 45 .7 செ . மீ ) 


56 . 21 


(2 ) 45 .7 செ .மீ . அளவிற்கு புடவையின் உடல் பகுதியில் , புடவையின் 
கரையின் மேல் நவரத்தினம் புட்டா நெய்வதற்கும் பெரிய புட்டா மற்றும் 
சிறிய புட்டா நெய்வதற்கும் ( 1 முழம் ) (1/2 கெஜம் ) 
( 3) 45 .7 செ . மீ . அளவிற்கு புடவையின் உடல் பகுதியில் , மல்லிகை 
மொக்கு ஜரிகை புட்டா நெய்வதற்கு ( 1/ 2 கெஜம் ) 


11 .14 


6 . 18 


( 4 ) 45 . 7 செ . மீ . அளவிற்கு புடவையின் உடல் பகுதியில் , மல்லிகை 
மொக்கு பட்டுப் புட்டா நெய்வதற்கு (1/ 2 கெஜம் ) 


90.15 


( 5 ) சங்கு ( Jungu ) இல்லாமல் பனாரஸ் வகை வசந்த மாளிகை புடவையில் 
45 . 7 செ . மீ . அளவிற்கு தாழம்பூ பார்டரில் தொடர்ச்சியாக அரும்பு சரிகை 
நெய்ய ( 1/ 2 கெஜம் ) 


78 . 74 


( 6 ) 45 . 7 செ . மீ . அளவிற்கு சங்கு இல்லாமல் பனாரஸ் வரிசையில் புட்டா 
டிசைன் நெய்வதற்க (1 முழம் ) (1/ 2 கெஜம் ) 


( 7 ) முந்தியில் 1 முதல் 20 குளிகை வரை புட்டாக்களை நெய்வதற்கு 


71. 26 


(8 ) முந்தியில் 20 குளிகைக்கு மேலாக புட்டாக்களை நெய்வதற்கு 


112 .84 


14 . 


பல்வகை ரகங்கள் : 


(1) முந்தியில் சால்ராவில் மீனா டிசைன் வரைவதற்கு 


11 .14 


22. 55 


( 2) பொறை இழப்பு தாவணி ஒன்றுக்கு 
( 3) முத்து சீர் நெய்வதற்கு தாவணி ஒன்றுக்கு 


11. 14 


22 .55 


(4 ) ஆராதானா கட்டம் பாவு பிணைப்பிற்குத் தாவணி ஒன்றுக்கு , 
(5 ) அப்சார கட்டம் பாவு பிணைப்பிற்குத் தாவணி ஒன்றுக்கு 


26 . 72 


17 .80 


(6 ) ஒரு ரகத்தில் புடவையின் உடல் பகுதியில் உள்ள வண்ண ங்களில் 
வேறுபாடு இருக்குமாயின் , அத்தகைய ஒவ்வொரு தனி வண்ணத்திற்கும் 
யூனிட் ஒன்றுக்கு ஊதியங்கள் ( அதாவது தாவணி ஒன்றுக்கு ) 


56 . 21 


( 7 ) 5 .5 மீட்டர் அளவிற்கு ஒரு பக்கத்தில் 2 பேட்டு வாங்கி நெய்யும் 
ரகங்களுக்கு (6 கெஜங்கள்) தனி ஊதியங்கள் 
(8 ) இரண்டு பக்கங்களில் 2 பேட்டு வாங்கி நெய்யும் ரகங்களுக்கு 5.5 
மீட்டர் அளவிற்கு ( 6 ஜெகங்கள் ) தனி ஊதியங்கள் 


112 . 14 


( 9) முந்திபுட்டா போடும் ரகங்களுக்கு முந்தி முத்து நேரியில் பட்டைக்குக் குளிகைக்கு 8.50 காசு வீதம் முந்தியுடன் சேர்த்து 
சீர் முந்தி கூலியும் போட வேண்டும் 


தொடர் 
எண் 


பணியின் வகை 


நாளொன்றுக்கு சராசரி 
உற்பத்தி ( மீட்டரில் ) 


குறைந்தளவு 
அடிப்படை ஊதிய 

வீதங்கள் 
( ரூ . காசு ) 


56 .48 


0 .10 


0 . 17 
91 .53 
140 .80 


91 . 85 


91 . 85 


134 .69 


3088 .92 


0 . 75 


3005 . 43 


3172 . 40 


ஏணைய ரகங்கள் : 
(1 ) ஜரிகை இழைத்து ஓடவும் ஜரிகை இழைத்து இன் - டை போடவும் 
மார்க்கு ஒன்றுக்கு 
( 2 ) பனாரஸ் மரிக்கை புடவையின் உடல் பகுதியில் (குளிகை ஒன்றுக்கு ) 
ஒரு பக்க கோர்வை போட 
( 3) குளிகை ஒன்றுக்கு இரு பக்க கோர்வை போட 
( 4) யூனிட் ஒன்றுக்கு (சிறப்பு ஊதியங்கள் ) சீர்முந்தி , புட்டா முந்தி , தாவணி 
(5 ) யூனிட் ஒன்றுக்கு செல்ஃப் முந்தி தாவணி போட (சிறப்பு ஊதியங்கள்) 

5 .5மீ 
தாவணிக்கான சிறப்பு ஊதியங்கள் (5 .5 மீட்டருக்கு ) 
தாவணிக்கு ஆர்டர் ஊதிய வீத விவரங்கள் (ஆர்டர் கூலிகள் ) 

(1) தாவணி ஒன்றுக்கு , சீர்முந்தி வகைகளுக்கான (100 மீ ) ஆர்டர் தறிக்கு 
மட்டும் 
(2 ) தாவணி ஒன்றுக்கு புட்டா முந்தி வகைகள் 
(3 ) தாவணி ஒன்றுக்கு ( செல்ஃப் ) முந்தி வகைகளுக்கு 
IV . தஞ்சாவூர் வகைகள் : 
(1) பாவாடை , 206 செ .மீ . ( 2 1/ 4 கெஜம் ) 229 செ .மீ . (4.5 முழம் ) 16 . 5 
மீட்டருக்கு 
( 2) பாவாடை 183 செ .மீ . (2 கெஜம் ) ( 4 முழம் ) 16 .5 மீட்டருக்கு 
( 3 ) ஒரு பக்க சாதா முந்தி (16 .5 மீட்டருக்கு ) 
(4 ) ஒரு பக்க முழுகோர்வை (16 .5 மீட்டருக்கு ) 
( 5) சாதா முந்தி ஒன்றின் இரு பக்க முழுகோர்வை ( 16 .5 மீட்டருக்கு ) 
V . சேலம் வகைகள் :- ஊதியங்கள் ( பொது ) 
1 . ஒரு பக்க கோர்வை புடவை (16.5 மீட்டருக்கு ) 
2 . இரு பக்க கோர்வை புடவை (16 .5 மீட்டருக்கு ) 
3 . சாதா பட்டுப்புடவை ( 16.5 மீட்டருக்கு ) 
வேட்டிகள் 
4 . சாதா வேட்டி (சாதாரணம்) ( ரூ 26 .65x16 .5மீ ) 
5 . அங்கவஸ்திரம் ( ரூ 24x16 .5மீ ) 
6 . கோர்வை இருபக்கம் ( ரூ 71.65x16 .5மீ ) 
7 . கோர்வை வஸ்திரம் இருபக்கம் ( ரூ 71.65x16 .5மீ ) 
8 . சட்டை துணி ( ரூ 24x16 .5மீ ) 
9 . அஜந்தா பீஸ் (சாதாரணம் ) ( ரூ 19. 65x16.5மீ ) 
தனி/கூடுதல் பணிக்கான ஊதியங்கள் : 
( 1) சாதா புடவைகள் : 
10 குளிகை 
20 குளிகை 
30 குளிகை 
40 குளிகை 
50 குளிகை 
60 குளிகை 
70 குளிகை 


0 . 70 
0 .65 
0 . 60 


3339 .37 


3701 .14 


0 . 75 


2949 .77 


0 .65 


3581 . 20 


2 . 00 


1636. 28 


1 . 75 


2448.87 


2 . 00 


2203. 98 


0 .70 


6581.34 


6581 . 34 


0 . 70 
2 . 00 
2 . 40 


2203 . 98 


1806 . 05 


8 . 22 
8 . 92 
9 . 47 
10. 02 
11 . 02 
12 .88 
15 . 03 


தொடர் 
எண் 


பணியின் வகை 


நாளொன்றுக்கு சராசரி 
உற்பத்தி ( மீட்டரில் ) 


குறைந்தளவு 
அடிப்படை ஊதிய 

வீதங்கள் 
( ரூ . காசு ) 


உ 


I 


17 .15 


80 குளிகை 
90 குளிகை 


I 


19 . 92 


100 குளிகை 


I 


21 . 71 


110 குளிகை 


I 


23 . 90 


120 குளிகை 


I 


27 .82 


I 


29. 73 


130 குளிகை 
140 குளிகை 


II 


31.85 


34.60 


150 குளிகை 
(2 ) கோர்வை புடவை : 


I 


10 குளிகை 


0 . 94 


20 குளிகை 


| 


6 . 13 


| 


6 . 75 


30 குளிகை 
40 குளிகை 
50 குளிகை 


| 


7 .68 


| 


8 .57 


60 குளிகை 


| 


7 . 68 


70 குளிகை 


| 


13 . 48 


80 குளிகை 


| 


15 .70 


90 குளிகை 


| 


16 . 52 


100 குளிகை 


| 


18 .35 


110 குளிகை 


21 .16 


| 


120 குளிகை 


24 . 47 


| 


130 குளிகை 


| 


27. 27 


140 குளிகை 


| 


29. 39 


150 குளிகை 


| 


31 .55 


| 


40.15 


| 


6 . 75 


| 


7 . 35 


| 


8 . 30 


200 குளிகை 
( 3) சாதா வேட்டிகள் : 
10 குளிகை 
15 குளிகை 
20 குளிகை 
25 குளிகை 
30 குளிகை 
35 குளிகை 
40 குளிகை 
45 குளிகை 


| 


8 . 92 


| 


9 . 77 


| 


11 .02 


| 


13 . 21 


| 


16 . 25 


15 


தொடர் 
எண் 


பணியின் வகை 


நாளொன்றுக்கு சராசரி 
உற்பத்தி ( மீட்டரில் ) 


குறைந்தளவு 
அடிப்படை ஊதிய 

வீதங்கள் 
( ரூ . காசு ) 

( 4 ) 


I 


18 . 35 


| 


25 .10 


| 


29. 99 


50 குளிகை 
55 குளிகை 
70 குளிகை 
80 குளிகை 
100 குளிகை 
120 குளிகை 


| 


51 .44 


| 


71 .64 


| 


104 .68 


160 குளிகை 


| 


195 . 91 


| 


| 


86 .59 


(4 ) கோவை வேட்டிகள் : 
30 குளிகை 
40 குளிகை 
( 5 ) சாதா வஸ்திரம் : 
10 குளிகை 


| 


91 .53 


| 


8 . 92 


15 குளிகை 


| 


9 . 50 


20 குளிகை 


| 


10.40 


25 குளிகை 


| 


11 .02 


30 குளிகை 


| 


11 .62 


35 குளிகை 


| 


14 .08 


| 


15 . 31 


| 


18 .35 


| 


29 . 11 


| 


91.53 


| 


20.19 


| 


20 .19 


40 குளிகை 
45 குளிகை 
60 குளிகை 
( 6 ) வஸ்திர கோர்வை : 
30 குளிகை 
( 7 ) புட்டா கோட்ட புடவைகள் : 
10x10x400 புட்டா கோட்ட புடவைகள் 
20x20x300 புட்டா கோட்ட புடவைகள் 
30x25x240 புட்டா கோட்ட புடவைகள் 
40x25x80 புட்டா கோட்ட புடவைகள் 
50x25x80 புட்டா கோட்ட புடவைகள் 
(8 ) கோடுபோட்ட வகை (சாதா): 
ஒரு ஷட்டில் / புடவை 
இரண்டு ஷட்டில் / புடவை 
மூன்று ஷட்டில் / புடவை 
நான்கு ஷட்டில் / புடவை 
ஐந்து ஷட்டில் / புடவை 


| 


20 .19 


| 


38 . 49 


38 . 49 


| 


20 . 19 


| 


| 


40 . 41 


| 


58 . 93 


| 


80. 81 


| 


101 . 02 


16 


தொடர் 
எண் 


பணியின் வகை 


நாளொன்றுக்கு சராசரி 
உற்பத்தி ( மீட்டரில் ) 


குறைந்தளவு 
அடிப்படை ஊதிய 

வீதங்கள் 
( ரூ . காசு ) 

( 4 ) 


( 1 ) 


( 2 ) 


( 9) கோடு கோர்வை வகை : 


33.67 


67 . 33 


101 . 02 


134 .69 


168. 35 


202 . 02 


47 .14 


- 


2949 .77 


3172. 40 


* 


1753. 17 


3868 .10 


- 


ஒரு ஷட்டில் 
இரண்டு ஷட்டில் 
மூன்று ஷட்டில் 
நான்கு ஷட்டில் 
ஐந்து ஷட்டில் / புடவை 
கம்பை போர்வை புடவை 
பேட்னி புடவை 
VI . திருச்செங்கோடு வகைகள் : 
ஊதிய விவரங்கள் ( பொது ) 
ஒரு பக்க கோர்வை புடவை ( 16 .5மீ ) 
இரு பக்க கோர்வை புடவை ( 16 .5மீ ) 
சாதா பட்டுப்புடவை 
ராசிபுரம் கோர்வை வகைகள் 
தனி/கூடுதல் பணிக்கான ஊதியங்கள் (5 .5 மீட்டர் புடவை ) 
வெவ்வேறு இரு வண்ணங்களில் யூனிட் ஒன்றுக்கு 
வெவ்வேறு மூன்று வண்ணங்களில் யூனிட் ஒன்றுக்கு 
சாதா ஷட்டில் 3/1 கோர்வை யூனிட் ஒன்றுக்கு 
சாதா ஷட்டில் 6/1 கோர்வை யூனிட் ஒன்றுக்கு 
முள்ளும் மலரும் இருபக்கம் 
முள்ளும் மலரும் ஒருபக்கம் 
சாதா வகை பட்டாபட்டி 3 ஷட்டில் 
சாதா வகை பட்டாபட்டி 4 ஷட்டில் 
சாதா வகை பட்டாபட்டி 5 ஷட்டில் 
சாதா வகை பட்டாபட்டி 6 ஷட்டில் 
சாதா வகை பட்டாபட்டி 7 ஷட்டில் 
சாதா வகை பட்டாபட்டி 8 ஷட்டில் 
சாதா வகை பட்டாபட்டி 9 ஷட்டில் 
சாதா வகை பட்டாபட்டி 10 ஷட்டில் 
கோர்வை கட்டம் புனைத்து கட்டம் போட்டது 3 ஷட்டில் கட்டம் 


118 .27 


138 . 88 


* 


147 . 78 


79 . 02 


39 . 51 


35 .87 


59. 02 


67. 62 


79.02 


88 . 76 


- 


98 .53 


108 .55 


118 . 27 


* 


128 .29 


157 . 76 


கோர்வை எண்ணிக்கை O / S கோர்வை 


98 .53 


44.81 


பெட்னி ஊதியங்கள் 
அணில் கோடு 
அன்புரோஜா 


49 .27 


69. 00 


தொடர் 
எண் 


பணியின் வகை 


நாளொன்றுக்கு சராசரி 
உற்பத்தி ( மீட்டரில் ) 


குறைந்தளவு 
அடிப்படை ஊதிய 

வீதங்கள் 
( ரூ . காசு ) 

( 4 ) 


20 . 12 பட்டாபட்டி 


29 . 48 


1 .27 செ .மீ 1/2 அங்குலம் பட்டாபட்டி 


34 . 49 


செல்ஃப் ஊசி கட்டம் - கொடிமலர் வைர ஊசி 


47. 88 


76 .27 


98.53 


98 .53 


35 . 87 


25 .77 


118 .27 


167 .52 


9 . 75 


1 . 39 


116 .60 


156 .68 


147 . 78 


29 . 48 


2 .51 


5 . 85 


முள்ளும் மலரும் (12 அங்குலம் ) ( 30.5 செ .மீ ) 
முள்ளும் மலரும் ( 12 அங்குலம் ) ( 30 .5 செ . மீ ) - க்கு மேல் 
சிறப்பு ( 12 அங்குலம் ) கரைக்கு மேல் கொட்டடி 30 செ . மீக்கு மேல் 
பார்டருக்கு அடுத்து கட்டம் இருபக்கம் 
பார்டருக்கு அடுத்து கட்டம் ஒருபக்கம் 
சிறப்பு தாழம்பூ 38 செ . மீ ( 15 ") முதல் 51 செ .மீ ( 20") வரை 
சிறப்பு தாழம்பூ 53. 3 செ . மீ ( 21") முதல் 63.5 செ . மீ (25") வரை 
பார்டரில் ஜரிகை தாழம்பூ 
பனாரஸ் பார்டரில் ஜரிகை கட்டம் குளிகை ஒன்றுக்கு 
சங்கர் சலீம் சைமன் OIS கோர்வை 
சங்கர் சலீம் சைமன் DIS கோர்வை 
இரு பக்கவும் 2 பட்டு பெட்டி 100 குளிகைக்கு மேல் 
வெவ்வேறு வண்ணங்களில் "சோலை முந்திப்பூ " 
மீனா குளிகை ஒன்றுக்கு 
ஒரு பனாரஸ் பூ குளிகை ஒன்றுக்கு 
சப்புரி ஊதியம் கரை உடற்பகுதி 
சப்புரி ஊதியம் உடற்பகுதி மட்டும் 
சப்புரி ஊதியம் கரை மட்டும் 
பாவாடை வகை பாவு பட்டு கிந்தம சிறப்பு ஊதியம் 
டயண்ட் ஒரு பக்கம் 
ஒரு பக்க புடவை 12 க்கு மேல் 
அட்டை ரகம் 
டயமண்ட் இரு பக்கம் 
சிறப்பு முந்தி - கோ ஆப்டெக்ஸ் 
சரிகை பேட்டு ஊதியங்கள் 
10 குளிகை வரை 

11 லிருந்து 50 குளிகை வரை 
49 . 51 லிருந்து 100 குளிகை வரை 
50 . 101 லிருந்து 200 குளிகை வரை 
51 . 201 லிருந்து 300 குளிகை வரை 


1 . 82 


19 .79 


9 .75 


24 .47 


49 .27 


97 .96 


40.88 


65. 13 


32 .57 


3.07 


13 . 06 


16 . 68 


20 .32 


24 . 47 


தொடர் 
எண் 


பணியின் வகை 


நாளொன்றுக்கு சராசரி 
உற்பத்தி ( மீட்டரில் ) 


குறைந்தளவு 
அடிப்படை ஊதிய 

வீதங்கள் 
( ரூ . காசு ) 


52 . 301 லிருந்து 400 குளிகை வரை 

27 . 82 
401 லிருந்து 500 குளிகை வரை 

33 . 40 
501 லிருந்து 600 குளிகை வரை 

39 . 51 
601 லிருந்து 700 குளிகை வரை 

44 .26 
பட்டு பேட்டு ஊதியங்கள் 
10 குளிகை வரை 

4 .19 
11 லிருந்து 50 குளிகை வரை 

21 . 39 
51 லிருந்து 100 குளிகை வரை 

30 . 33 
101 லிருந்து 200 குளிகை வரை 

34 . 49 
60 . 201 லிருந்து 300 குளிகை வரை 

37 .94 
புட்டா ஊதியங்கள் 
61 . 1 வாட்டம் 10 கயிறு 

4 . 19 
10 வாட்டம் 20 கயிறு 

47.88 
15 வாட்டம் 20 கயிறு 

55 .09 
20 வாட்டம் 15 கயிறு 

89. 06 
30 வாட்டம் 20 கயிறு 

121 . 89 
40 வாட்டம் 30 கயிறு 

214 . 85 
50 வாட்டம் 40 கயிறு 

266 . 87 
60 வாட்டம் 50 கயிறு 

325 . 88 
70 வாட்டம் 60 கயிறு 

377 . 92 
80 வாட்டம் 70 கயிறு 

422 . 43 
90 வாட்டம் 80 கயிறு 

540 . 70 
100 வாட்டம் 90 கயிறு 

591 .61 
110 வாட்டம் 100 கயிறு 

660. 85 
120 வாட்டம் 110 கயிறு 

709. 92 
130 வாட்டம் 120 கயிறு 

768 . 88 
140 வாட்டம் 130 கயிறு 

818 .42 
150 வாட்டம் 140 கயிறு 

871. 87 
VII . ஈரோடு வகைகள் : 
தூய பட்டுப் புடவை ஒரு பக்க கரை 16 .5 மீட்டருக்கு 

1 . 00 

2226 . 24 
கோரா பட்டுப்புடவை 16 .5 மீட்டருக்கு 

2 .50 

888 . 42 
VIII . திருச்சி வகைகள் : 
ஒரு பக்க கோர்வை புடவை 16 .5 மீட்டருக்கு 

0 .75 

3005 . 43 
சிறப்பு / கூடுதல் பணிகளுக்கான ஊதியங்கள் : பேட்டு ஊதியங்கள் ஒரு பக்க கோர்வை புடவைகள் 5.5 மீட்டருக்கு 
100 குளிகைக்கு பேட்டு ஊதியங்கள் 

79. 29 
பொறை ஊதியங்கள் 

35 . 87 
முத்துசீர் ஊதியங்கள் 

9 . 20 
உடல் புட்டா ஊதியங்கள் 

178 .94 
சப்புரி ஊதியங்கள் 

59.84 
முந்தி புட்டா ஊதியங்கள் 

75 .43 
தாழம்பூ வகைக்கான ஊதியங்கள் 

130 . 49 


விளக்கங்கள் : 
(1) அகவிலைப்படி : 
( i) அகவிலைப்படியானது 2010 ஆம் ஆண்டில் சென்னை மாநகருக்கான நுகர்வோர் விலை புள்ளி சராசரி எண்ணினை 

அடிப்டையாகக் கொண்டு ( அதாவது 2001 ஆம் ஆண்டில் 100 புள்ளிகள் என்பதை அடிப்படையாகக் கொண்டு 
தற்போது கணக்கிடப்பட்ட 161 புள்ளிகள்) . வழங்கப்பட வேண்டும் . 161 புள்ளிகளுக்கு மேல் உயரும் ஒவ்வொரு புள்ளிக்கும் 

அகவிலைப்படியானது நாளொன்றுக்கு 30 காசுகள் ( முப்பது காசுகள் மட்டும் ) கூடுதலாக அகவிலைப்படி வழங்கப்பட வேண்டும் . 
(ii ) இந்த அகவிலைப்படியானது முந்தைய 12 மாதங்களுக்கான ( அதாவது ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரை) நுகர்வோர் 

விலைப்புள்ளிகளின் சராசரியை அடிப்படையாகக் கொண்டு , ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் முதல் நாளிலிருந்து அகவிலைப்படி 
கணக்கிடப்பட வேண்டும் . 
(iii ) முதல் கணக்கீடு முந்தைய ஆண்டிற்கான சென்னை மாநகர நுகர்வோர் சராசரி விலைக் குறியீட்டு எண்ணின் சராசரியை 
அடிப்படையாகக் கொண்டு இந்த அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து செயலுக்கு வரும் . 
வேலையின் தன்மை ஒரே மாதிரியாக இருக்கும்போது , ஊதியம் வழங்குவதில் ஆண் , பெண் தொழிலாளர்களுக்கு பாகுபாடு 

காட்டக் கூடாது . 
3 . இங்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள குறைந்தளவு ஊதியங்களைக் காட்டிலும் தற்போது வழங்கப்படும் ஊதியங்கள் அதிகமாக 

இருக்குமிடங்களிலெல்லாம் அதே ஊதியங்கள் தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும் . 
4 . பொதுவான பணி இனங்களைப் பொறுத்தமட்டில் ( 3) நெடும்பத்தியின் கீழ் சராசரி உற்பத்திக்காக நிர்ணயிக்கப்பட்ட நாட்களுக்கு 

மேல் அவர்கள் கூடுதலான எடுத்துக்கொண்ட நாட்களுக்கு அகவிலைப்படி பெற அவர்களுக்கு உரிமையில்லை . 


மங்கத் ராம் சர்மா , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


(தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி மற்றும் 
செய்தி ( மொழிபெயர்ப்புத் துறை. 


[ அரசாணை (2D ) எண் 67 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( J1) த் துறை , 3 ஜூலை 2018 .) 


1948 - ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 11/1948 ) 3 - ஆம் பிரிவைச் சேர்ந்த 
(1) உட்பிரிவின் (b ) பகுதியிலும் , மேற்சொன்ன சட்டத்தின் 5 - ஆம் பிரிவைச் சேர்ந்த (2) உட்பிரிவிலும் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் 
கொண்டும் 16 - 09 - 2015 ஆம் நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழின் பாகம் II- பிரிவு 2 - இல் 631 மற்றும் 632 - ஆம் பக்கங்களில் 
( ஆங்கிலத்தில் ) வெளியிடப்பட்ட தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறையின் II(2)/LE/ 535 /2015 ஆம் எண் அறிவிக்கையினை 
ரத்து செய்துவிட்டு அதற்குப் பதிலாகவும் , வெளியிட கருதப்பட்ட அறிவிக்கையின் பின்வரும் வரைவு , மேற்சொன்ன சட்டத்தின் 
5 ஆம் பிரிவைச் சேர்ந்த (1) உட்பிரிவின் (b ) பகுதியில் கோரியுள்ளவாறு , அதனால் பாதிக்கப்படக்கூடிய அனைவரின் தகவலுக்காக 
இதனால் வெளியிடப்படுகிறது . 


(2 ) இந்த தொடர்பாக , 03 -10 - 2018 - ஆம் நாளன்று அல்லது அதற்கு முன்னர் , எவரிடமிருந்தேனும் வரப்பெறுகிற மறுப்புரை அல்லது 
கருத்துரை தமிழ்நாடு அரசால் பரிசீலிக்கப்படுமென்றும் , இதனால் அறிவிக்கப்படுகிறது . மறுப்புரை அல்லது கருத்துரை ஏதேனுமிருப்பின் , 
அதனை சென்னை - 600 006 - இல் உள்ள தொழிலாளர் நல ஆணையாளர் மூலம் அரசு முதன்மைச் செயலாளர் , தொழிலாளர் 
மற்றும் வேலைவாய்ப்புத் துறை, தலைமைச் செயலகம் சென்னை - 600 009 என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும் . 


வரைவு அறிவிக்கை 


1948 - ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 11 /1948) 3 - ஆம் பிரிவைச் சேர்ந்த (1) உட்பிரிவின் 
( b ) பகுதியிலும் , 5 - ஆம் பிரிவைச் சேர்ந்த (2 ) உட்பிரிவிலும் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டும் , 
5 - 8 - 2009 - ஆம் நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழின் பாகம் -|| பிரிவு 2 - இல் , 259 மற்றும் 260 ஆகிய பக்கங்களில் ( ஆங்கிலத்தில் ) 
வெளியிடப்பட்ட தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறையின் II(2 )/LE/ 391/2009- ஆம் எண் அறிவிக்கையை ரத்து செய்துவிட்டு 
அதற்குப் பதிலாகவும் , தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் , தமிழ்நாடு மாநிலத்தில் அங்காடிகள் , சந்தைகள் ( பொருட்காட்சிகள் மற்றும் 
அங்காடி நடைபெறும் இடங்கள் ) மற்றும் இது போன்ற ஏனைய இடங்களில் சுமைகளை ஏற்றி , இறக்கி வைக்கும் பணியில் 
பணியமர்த்தப்பட்டுள்ள , கீழேயுள்ள விவர அட்டவணையின் (2 ) நெடும்பத்தியில் குறிப்பிடப்பட்டுள்ள தொழிலாளர் வகையினருக்கு , 
அந்த விவர அட்டவணையின் (3 ) நெடும்பத்தியின் நிகரான பதிவுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறு வழங்கத்தக்க குறைந்தளவு ஊதிய 
வீதங்களை இதனால் திருத்தியமைக்கிறார் . 


20 


விவர அட்டவணை 
அங்காடிகள் , சந்தைகள் ( பொருட்காட்சிகள் மற்றும் அங்காடி நடைபெறும் இடங்கள் மற்றும் இது போன்ற ஏனைய இடங்களில் 

சுமைகளை ஏற்றி , இறக்கி வைக்கும் பணியில் வேலைவாய்ப்பு 
தொடர் பணியின் வகைகள் 

குறைந்தளவு அடிப்படை ஊதிய வீதங்கள் 
எண் 

மண்ட லம் - A மண்ட லம் - B 

மண்ட லம் - C 


ரூ . காசு 


ரூ . காசு 


ரூ . காசு 


C 


- 


276 . 00 ( நாள் 
ஒன்றுக்கு) 


250 .50 (நாள் 
ஒன்றுக்கு) 


198.00 ( நாள் ஒன்றுக்கு ) 


நாட்கூலி வீதங்கள் 
(நாளொன்றுக்கு எட்டு மணி நேரம் 
பணிசெய்தல் ) 
பின்வரும் எடையளவு கொண்ட 
பொருட்களை ஏற்றுவதற்கு அல்லது 
இறக்குவதற்கு 
50 கிலோகிராம் வரையில் (தரைத்தளம் ) 
45 கிலோகிராம் வரையில் ( முதல் தளம் ) 
40 கிலோகிராம் வரையில் (இரண்டாம்தளம் ) 
35 கிலோகிராம் வரையில் ( மூன்றாம்தளம் ) 
மற்றும் இதுபோன்றவை 


5 . 00 


3 . 35 


2 . 45 


செய்யும் பணிக்கேற்ப ஊதியம் : 
பூக்கூடைகள் , பழக்கூடைகள் மற்றும் 
காய்கறிகள் மற்றும் விரைவில் அழுகிக் 
கெட்டு விடுகிற ஏனைய பொருட்களை 
ஏற்றுவதற்கு அல்லது இறக்குவதற்கு 
( கூடை ஒன்றுக்கு) 


3 . 35 


2 . 45 


1 . 70 


பின்வரும் எடையளவு கொண்ட 
பொருட்களை ஏற்றுவதற்கு அல்லது 
இறக்குவதற்கு 
30 கிலோகிராம் வரையில் ( தரைத் தளம் ) 
25 கிலோகிராம் வரையில் ( முதல் தளம் ) 
20 கிலோகிராம் வரையில் ( இரண்டாம் 
தளம் ) 
15 கிலோகிராம் வரையில் ( மூன்றாம் தளம் ) 
மற்றும் இதுபோன்றவை 


5.00 


5 .00 


335 


3 . 35 


245 


2 . 45 


பின்வரும் எடையளவு கொண்ட 
பொருட்களை ஏற்றுவதற்கு அல்லது 
இறக்குவதற்கு 
30 கிலோகிராமுக்கு மேல் 35 கிலோகிராம் 
வரையில் ( தரைத் தளம் ) 
25 கிலோகிராமுக்கு மேல் 30 கிலோகிராம் 
வரையில் ( முதல் தளம் ) 
20 கிலோகிராமுக்கு மேல் 25 கிலோகிராம் 
வரையில் (இரண்டாம் தளம் ) 
15 கிலோகிராமுக்கு மேல் 20 கிலோகிராம் 
வரையில் ( மூன்றாம் தளம் ) மற்றும் 
இதுபோன்றவை 


தொடர் 
எண் 


பணியின் வகைகள் 


குறைந்தளவு அடிப்படை ஊதிய வீதங்கள் 


மண்ட 


லம் - A 


மண்ட 


லம் - B 


மண்ட 


லம் - C 


ரூ . காசு 


ரூ . காசு 


ரூ . காசு 


3.35 


500 


335 


10.00 


670 


5.00 


பின்வரும் எடையளவு கொண்ட 

6 . 70 3 . 35 

2 . 45 
பொருட்களை ஏற்றுவதற்கு அல்லது 
இறக்குவதற்கு 
35 கிலோ கிராமுக்கு மேல் 40 
கிலோ கிராம் வரையில் (தரைத் தளம் ) 
30 கிலோ கிராமுக்கு மேல் 35 
கிலோகிராம் வரையில் ( முதல் தளம் ) 
25 கிலோ கிராமுக்கு மேல் 30 கிலோ 
கிராம் வரையில் (இரண்டாம் தளம் ) 
20 கிலோ கிராமுக்கு மேல் 25 கிலோ 
கிராம் வரையில் ( மூன்றாம் தளம் ) மற்றும் 
இதுபோன்றவை 
பின்வரும் எடையளவு கொண்ட 

8 . 35 5 . 00 

3 . 35 
பொருட்களை ஏற்றுவதற்கு அல்லது 
இறக்குவதற்கு 
40 கிலோகிராமுக்கு மேல் 45 
கிலோ கிராம் வரையில் (தரைத் தளம் ) 
35 கிலோ கிராமுக்கு மேல் 40 
கிலோ கிராம் வரையில் ( முதல் தளம் ) 
30 கிலோ கிராமுக்கு மேல் 35 
கிலோ கிராம் வரையில் (இரண்டாம் தளம் ) 
25 கிலோ கிராமுக்கு மேல் 30 
கிலோ கிராம் வரையில் ( மூன்றாம் தளம் ) 
மற்றும் இது போன்றவை 
பின்வரும் எடையளவு கொண்ட 

10 .00 6 . 70 

5 .00 
பொருட்ளை ஏற்றுவதற்கு அல்லது 
இறக்குவதற்கு 
45 கிலோ கிராமுக்கு மேல் 50 
கிலோ கிராம் வரையில் (தரைத் தளம் ) 
40 கிலோ கிராமுக்கு மேல் 45 
கிலோகிராம் வரையில் ( முதல் தளம் ) 
35 கிலோ கிராமுக்கு மேல் 40 
கிலோ கிராம் வரையில் (இரண்டாம் தளம் ) 
30 கிலோ கிராமுக்கு மேல் 35 
கிலோ கிராம் வரையில் ( மூன்றாம் தளம் ) 
மற்றும் இதுபோன்றவை 
மெட்ரிக்டன் அளவுகளில் பொருட்களை 

82 . 70 49 .65 

33. 10 
ஏற்றுவதற்கு அல்லது இறக்குவதற்கு 

( மெட்ரிக் டன் ஒன்றுக்கு ) 
விளக்கங்கள் : 
( 1) மண்டலங்களின் வகைப்பாடு : 
மண்டலம் - A : மாநகராட்சிகள் மற்றும் சிறப்பு நிலை நகராட்சிகள் 
மண்டலம் - B : ஏனைய நகராட்சிகள் 
மண்டலம் - c : ஏனைய பகுதிகள் . (" A " மற்றும் B மண்டலங்களின் கீழ் இடம்பெறாதவை ) 

(2 ) அகவிலைப்படி : மேலே குறிப்பிடப்பட்ட தொழிலாளர்கள் , குறைந்தளவு ஊதியவீதங்களுடன் , கீழே விவரித்துள்ளவாறு 
அகவிலைப்படியும் பெறுவதற்கு தகுதியுடையவர் ஆவர் . 
(i) அகவிலைப்படி , 2010 ஆம் ஆண்டிற்கான சென்னை மாநகர நுகர்வோர் சராசரி விலைக்குறியீட்டு எண்ணுடன் இணைக்கப்பட்டுள்ளது . 

ப்படையில் 161 புள்ளிகள் ஆகும்) . 161 புள்ளிகளுக்கு மேல் உயரும் ஒவ்வொரு புள்ளிக்கும் 
நாளொன்றுக்கு ரூ . 1.20 ( ஒரு ரூபாய் இருபது காசுகள் மட்டும் ) கூடுதலாக அகவிலைப்படி வழங்கப்பட வேண்டும் . 

(i ) முந்தைய 12 மாதங்களுக்கான ( அதாவது ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரை) நுகர்வோர் விலைப்புள்ளிகளின் சராசரியை 
அடிப்படையாகக் கொண்டு , ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் முதல் நாளிலிருந்து அகவிலைப்படி கணக்கிடப்படவேண்டும் . 


32.70 


49.65 


33.10 


22 


( ii ) முதல் கணக்கீடு , முந்தைய ஆண்டிற்கான சென்னை மாநகர நுகர்வோர் விலைப்புள்ளிக் குறியீட்டு எண்ணின் சராசரியை 
அடிப்படையாகக் கொண்டு , இந்த அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து செயலுக்கு வரும் . 

( 3) ஒரே தன்மையுடைய பணியைச் செய்யும்போது , ஆண் மற்றும் பெண் தொழிலாளர்களுக்கு வழங்கும் ஊதியத்தில் எவ்வித 
வேறுபாடும் இருக்கக்கூடாது . 

(4 ) தற்போது வழங்கப்பட்டு வரும் ஊதியங்கள் , இங்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள குறைந்தளவு ஊதியங்களைக் காட்டிலும் அதிகமாக 
இருக்குமிடங்களிளெல்லாம் அதே ஊதியம் தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும் . 


மங்கத் ராம் சர்மா , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


( தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி மற்றும் 
செய்தி ( மொழிபெயர்ப்பு) த் துறை . 


தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு (J1) த் துறை 
[ அரசாணை ( 2D ) எண் 68 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( J1) த் துறை , 03 ஜூலை 2018.) 


1948 - ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் சட்டத்தின் (மத்தியச் சட்டம் 11/ 1948 ) 3 - ஆம் பிரிவைச் சேர்ந்த 
(1 ) உட்பிரிவின் (b ) பகுதியிலும் , 5 ஆம் பிரிவைச் சேர்ந்த (2) உட்பிரிவிலும் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு வெளியிடக் 
கருதப்பட்டுள்ள பின்வரும் வரைவு அறிவிக்கை , மேற்சொன்ன சட்டத்தின் 5 - ஆம் பிரிவைச் சேர்ந்த (1) உட்பிரிவின் (b ) பகுதியில் 
சொல்லியுள்ளவாறு , இதனால் பாதிக்கப்படக்கூடிய அனைவரின் தகவலுக்காக இதனால் வெளியிடப்படுகிறது . 

(2) இது தொடர்பாக , 16 - 10 - 2018 அன்று அல்லது அதற்கு முன்னர் எவரிடமிருந்தேனும் வரப்பெறுகிற யாதொரு மறுப்புரை 
அல்லது கருத்துரை தமிழ்நாடு அரசால் பரிசீலிக்கப்படும் என்று இதனால் அறிவிக்கப்படுகிறது . மறுப்புரை அல்லது கருத்துரை 
ஏதேனுமிருப்பின் அதனை சென்னை - 600 006 - இல் உள்ள தொழிலாளர் ஆணையாளர் வாயிலாக அரசு முதன்மைச் செயலாளர் , 
தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை , தலைமைச் செயலகம் , சென்னை - 600 009 என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும் . 


வரைவு அறிவிக்கை 
1948 - ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 11 /1948 ) 3 - ஆம் பிரிவைச் சேர்ந்த (1) உட்பிரிவின் 
(b ) பகுதி , 5 - ஆம் பிரிவைச் சேர்ந்த (2 ) உட்பிரிவு ஆகியவற்றின் கீழ் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டும் , 
13 - 02 - 2013 - ஆம் நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழின் பாகம் -|| பிரிவு 2 - இல் , 142 முதல் 159 வரையிலான பக்கங்களில் ( ஆங்கிலத்தில் ) 
வெளியிடப்பட்ட தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறையின் II(2 ) தொ . வே / 182 /2013 - ஆம் எண் அறிவிக்கையை ரத்து செய்துவிட்டு 
அதற்குப் பதிலாகவும் , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , தமிழ்நாடு மாநிலத்தில் கைத்தறி நெசவுத் தொழிலில் பணியமர்த்தப்பட்டுள்ள 
தொழிலாளர் வகையினருக்கு கீழ்க்காணும் விவர அட்டவணையின் (2 ) நெடும்பத்தியின் நிகரான பதிவுகளில் குறிப்பிடப்பட்டுள்ள 
பணிகளைச் செய்கிற பணியாளர்களுக்கு வழங்கத்தக்க குறைந்தளவு ஊதிய வீதங்களை அந்த விவர அட்டவணையின் ( 3) 
நெடும்பத்தியின் நிகரான பதிவுகளில் குறிப்பிட்டுள்ளவாறு இதனால் திருத்தியமைக்கிறார் . 

விவர அட்டவணை 


கைத்தறி நெசவுத் தொழிலில் வேலைவாய்ப்பு 


தொடர் ரகங்கள் மற்றும் வேலை 

பற்றிய விவரங்கள் 


குறைந்தளவு அடிப்படை 
ஊதிய வீதங்கள் 


தொடர் ரகங்கள் மற்றும் வேலை குறைந்தளவு அடிப்படை 
எண் பற்றிய விவரங்கள் ஊதிய வீதங்கள் 


( 3 ) 
( ரூ . காசு ) 


கோயம்புத்தூர் வட்டம் : 


( ரூ . காசு ) 
2 . 60s நெகமம் புடவைகள் மீட்டர் ஒன்றுக்கு 22 .82 

80s நெகமம் புடவைகள் மீட்டர் ஒன்றுக்கு 25 . 93 
4 . சம்பர்க் புடவைகள் மீட்டர் ஒன்றுக்கு 26 .47 


1 . 100s பருத்தி புடவைகள் மீட்டர் ஒன்றுக்கு 26 . 47 

SCH 6 


தொடர் ரகங்கள் மற்றும் வேலை குறைந்தளவு அடிப்படை 
எண் பற்றிய விவரங்கள் ஊதிய வீதங்கள் 


( 2 ) 


( ரூ . காசு ) 


இன்ச் ஒன்றுக்கு 0 .56 


5 . ( a ) ஈரிழைத் துண்டுகள் 

( வெள்ளை) 


தொடர் ரகங்கள் மற்றும் வேலை குறைந்தளவு அடிப்படை 
எண் பற்றிய விவரங்கள் ஊதிய வீதங்கள் 
(1) ( 2) 

( ரூ . காசு ) 
0 . 40s வேட்டிகள் 

யூனிட் ஒன்றுக்கு 28 . 2 
31 . 60s ஜனதா வேட்டிகள் யூனிட் ஒன்றுக்கு 48. 41 
காடா துண்டு : 
32 . 60s x 60s துண்டு 

5 மீட்டர் ஒன்றுக்கு 
43. 56 


இன்ச் ஒன்றுக்கு 0 .62 


( b ) ஈரிழைத் துண்டுகள் 

( வண்ண ம் ) 


கோரா புடவைகள் 


பாலியஸ்டர் ஷிபான் 


மீட்டர் ஒன்றுக்கு 29. 38 
மீட்டர் ஒன்றுக்கு 15 . 57 
மீட்டர் ஒன்றுக்கு 16.43 
மீட்டர் ஒன்றுக்கு 17 . 30 


பாலியஸ்டர் ரிப் 
9 . பாலியஸ்டர் டாஜோ 


ரிலையன்ஸ் பாலியஸ்டர் கிரே 
பீஸஸ் : 


10 . 


34/14/ 600 x 50 / 27 / 9 


மீட்டர் ஒன்றுக்கு 21 .62 


34/ 14/1000 x 34 / 14/1000 மீட்டர் ஒன்றுக்கு 22 . 48 


34 / 14 /2000 x 34 / 14/ 2000 மீட்டர் ஒன்றுக்கு 22 . 48 


50/ 27 / 450 x 80 / 34 / 140 


மீட்டர் ஒன்றுக்கு 22 . 48 


14 . 50/ 34 / 2000 x 50/ 34 / 2000 மீட்டர் ஒன்றுக்கு 21 .62 


ரிலையன்ஸ் பாலியஸ்டர் வண்ண பீஸஸ் : 
15 . 34/ 14/1000 x 34/ 14/ 1000 மீட்டர் ஒன்றுக்கு 24 .21 
16 . 34/ 14/2000 x 34/14/ 2000 மீட்டர் ஒன்றுக்கு 24. 21 
17 . 34/14/600 x 70/ 34/ 0 மீட்டர் ஒன்றுக்கு 23.35 
18 . 70/ 34 / 1000 x 70 / 34 / 1000 மீட்டர் ஒன்றுக்கு 23 . 35 
ரிலையன்ஸ் கிரே பாலியஸ்டர் : 
19 . 30/ 14/1000 x 30/14/ 1000 மீட்டர் ஒன்றுக்கு 24. 21 
20 . 30/ 14/ 1000 x 30/ 14/ 2500 மீட்டர் ஒன்றுக்கு 24 . 21 

50/ 36 / 1000 x 50 / 36 / 2000 மீட்டர் ஒன்றுக்கு 23 . 35 
22 . 50/ 36/1000 x 50 / 36 / 1000 மீட்டர் ஒன்றுக்கு 23 .35 
23 . 30/14/1000 x 60/ 36/ 0 மீட்டர் ஒன்றுக்கு 23. 35 
24 . கோட்டா புடவைகள் மீட்டர் ஒன்றுக்கு 27.65 

25 . விடுபட்ட நூலிழைகள் மீட்டர் ஒன்றுக்கு 25 . 93 
நாகர்கோவில் வட்டம் : 
கோடம்பாக்கம் ரகம் : 


3 . 40s x 40s துண்டு 5 .5 மீட்டர் ஒன்றுக்கு 

38 . 22 
34 . 60s x 40s துண்டு 10 மீட்டர் ஒன்றுக்கு 

105 . 11 
20s ஈரிழைத் துண்டு : 
35 . 20s கச்சை டவல் 8 துண்டுகளின் 

26 " x 45 " ( 65 x 112 .5 மடி ஒன்றுக்கு 32 .51 
செ . மீ .) 
28 " x 52 " ( 70 x 130 8 துண்டுகளின் 
செ . மீ .) 

மடி ஒன்றுக்கு 36 . 30 
30 " x 54 " ( 75 x 135 8 துண்டுகளின் 
செ .மீ .) 

மடி ஒன்றுக்கு 44 . 95 
32 " x 58 " ( 80 x 145 8 துண்டுகளின் 
செ . மீ . ) 

மடி ஒன்றுக்கு 45 .63 
32 " x 58 " ( 80 x 145 8 துண்டுகளின் மடி 
செ . மீ . ) 

ஒன்றுக்கு 50. 14 
32 " x 62 " (80 X 155 8 துண்டுகளின் 
செ . மீ . ) 

மடி ஒன்றுக்கு 52. 92 
32 " x 65 " ( 80 x 162 8 துண்டுகளின் 
செ . மீ .) 

மடி ஒன்றுக்கு 56 .40 
42 . 32 " x 72 " (80 X 180 8 துண்டுகளின் 
செ . மீ . ) 

மடி ஒன்றுக்கு 59 . 48 
2 /17 துண்டு : 
43 . 27 " x 54 ( 67 . 5 x 135 8 துண்டுகளின் 
சென்டி மீட்டர் ) 

மடி ஒன்றுக்கு 43. 22 
2 / 17s சாதாரண படுக்கை 8 துண்டுகளின் 
விரிப்பு 

மடி ஒன்றுக்கு 11 . 05 
45 . 2 / 17 வடிவமைப்புகள் 8 துண்டுகளின் 

கொண்ட படுக்கை மடி ஒன்றுக்கு 28 .71 

விரிப்பு 
46 . 2 / 17 கட்டம் & மங்கி 8 துண்டுகளின் 

மடி ஒன்றுக்கு 17 . 30 
லுங்கிகள் : 
47 . 26s x 26s 

மீட்டர் ஒன்றுக்கு 6 . 35 
48 . 60s x 40s 

மீட்டர் ஒன்றுக்கு 19. 01 
ஜக்கார்டு ரகங்கள் : 
49 . 4 முழு துண்டுகள் 4 துண்டுகளுக்கு 45 .63 

27 " x 54 " ( 67 . 5 x 135 
சென்டி மீட்டர் ) 


44 | 


26 . 100s புடவைகள் 


மீட்டர் ஒன்றுக்கு 31 .72 


நீண்ட பாவு : 
27 . 100s வேட்டிகள் 


யூனிட் ஒன்றுக்கு 62.77 
( ஒவ்வொரு 3 .65 

மீட்டருக்கு ) 


28 . 80s வேட்டிகள் 
29 . 60s வேட்டிகள் 


யூனிட் ஒன்றுக்கு 52 .75 
யூனிட் ஒன்றுக்கு 39. 46 


24 


தொடர் ரகங்கள் மற்றும் வேலை குறைந்தளவு அடிப்படை 
எண் பற்றிய விவரங்கள் 

ஊதிய வீதங்கள் 


தொடர் ரகங்கள் மற்றும் வேலை குறைந்தளவு அடிப்படை 
எண் பற்றிய விவரங்கள் 

ஊதிய வீதங்கள் 


( 3) 


51 


71 . I 


( 2 ) 

( ரூ . காசு ) 
50 . 4 அரை துண்டுகள் 4 துண்டுகளுக்கு 42 . 19 

27 " x 54 " 
( 67 . 5 x 135 
சென்டி மீட்டர் ) 
20 " x 40 " ஒரு டஜன் டஜன் ஒன்றுக்கு 85 . 39 
முழு துண்டுகள் 
(50 x 100 

சென்டி மீட்டர் ) 
52 . 19 " x 38 " அரை டஜன் ஒன்றுக்கு 63 . 30 

( 47 . 5 x 95 
சென்டி மீட்டர் ) 
22 " x 44 " முழு 

டஜன் ஒன்றுக்கு 90 .43 
( 55 x 110 சென்டி 
மீட்டர் ) 
22 " x 44 " அரை 

டஜன் ஒன்றுக்கு 79.79 
( 55 x 110 சென்டி 

மீட்டர் ) 
55 . 15 " x 24 " அரை டஜன் ஒன்றுக்கு 33 . 71 

( 37 . 5 x 60 சென்டி 
மீட்டர் ) 
24 " x 48 " முழு டஜன் ஒன்றுக்கு 150. 01 
( 60 x 120 
சென்டி மீட்டர் ) 
24 " x 48 " அரை டஜன் ஒன்றுக்கு 136 .58 
( 60 x 120 
சென்டி மீட்டர் ) 
13" x 23 " ( 32 .5 x 57 . 5 டஜன் ஒன்றுக்கு 38 .03 
சென்டி மீட்டர் ) 
15 " x 25 " 

டஜன் ஒன்றுக்கு 47 .21 
( 37 . 5 x 62 . 5 

சென்டி மீட்டர் ) 
60 . 15 " x 25 " அரை டஜன் ஒன்றுக்கு 37 . 75 

( 37 . 5 x 62 . 5 

சென்டி மீட்டர் ) 
டர்கி துண்டு (Turkey Towel : ) 
61 . 30 " x 60 " மடி ஒன்றுக்கு டஜன் ஒன்றுக்கு 20 .74 

( 75 x150 சென்டி மீட்டர் ) 


74 . 


( ரூ . காசு ) 
68 . 50 " x 30D X 50 x 36 மீட்டர் ஒன்றுக்கு 21 .62 
69 . 83 x 36D x 75 x 36D மீட்டர் ஒன்றுக்கு 20 .74 
சிதம்பரம் வட்டம் : 
பருத்தி ரகங்கள் : ( 125 செ . மீ.): 
70 . 60s x 40s x 50s 8 கைலிகளுக்கு 531. 42 

கைலிகள் , 
16 மீட்டர் 
60s x 40s x 50 " ( 125 மீட்டருக்கு 398 .52 
செ .மீ .) சட்டைத்துணி , 
20 மீட்டர் 
20s x 20s x 48 " ( 120 17 மீட்டருக்கு 172. 88 
செ . மீ .) கொசுவலை 17 

மீட்டர் 
73. 40s x 40s x 54 " ( 125 104 .62 ( 2 யூனிகளுக்கு ) 

செ .மீ .) வேட்டிகள் 7. 32 
மீட்டர் 
40s x 40s x 60 " ( 125 94 . 43 ( 2 யூனிகளுக்கு ) 
செ . மீ .) வேட்டிகள் 7 . 32 

மீட்டர் 
75 . 60s x 60s x 54 " (135 118 . 23 (2 யூனிகளுக்கு ) 

செ . மீ .) வேட்டி 7 . 32 மீட்டர் ) 
76 . 100s x 100s x 54 " 177.74 ( 2 யூனிகளுக்கு ) 

( 135 செ .மீ .) வேட்டி 7. 32 

மீட்டர் ) 
77 . 20s x 20s x 72 ) செ . மீ . 31 . 47 ( 5. 50 

துண்டு 3 .50 மீட்டர் ) ( மீட்டருக்கு ) 
ஈரோடு வட்டம் : 
படுக்கை விரிப்புகள் (சாதாரண 
படுக்கை விரிப்புகள் : 
78 . 50 " x 90 " ( 125 x 225 25 . 08 (யூனிட் ஒன்றுக்கு ) 

செ . மீ . ) 
79 . 60" x 90 " (150 x 225 29.72 (யூனிட் ஒன்றுக்கு ) 

செ . மீ .) 
80 . 90 " x 108 " ( 225 x 270 46 . 66 (யூனிட் ஒன்றுக்கு ) 

செ . மீ . ) 
2 x 2 படுக்கை விரிப்புகள் : 
81 . 50 " x 90 " ( 125 x 225 46 . 32 (யூனிட் ஒன்றுக்கு ) 

செ . மீ . ) 
82 . 60 " x 90 " ( 150 x 225 52 . 53 (யூனிட் ஒன்றுக்கு ) 

செ . மீ.) 
சாதாரண இரட்டைதுணி : 
83 . 50 " x 90 " ( 125 x 225 64 . 30 ( யூனிட் ஒன்றுக்கு ) 

செ .மீ . ) 
84 . 60 " x 90 " (150 x 225 67 .44 ( யூனிட் ஒன்றுக்கு ) 

செ . மீ . ) 
ஜக்கார்டு ஒற்றைத் துணி : 
85 . 50 " x 90 " ( 125 x 225 42. 88 (யூனிட் ஒன்றுக்கு ) 

செ . மீ . ) 
86 . 60 " x 90 " ( 150 x 225 46 .66 (யூனிட் ஒன்றுக்கு ) 

செ .மீ .) 
87 . 90 " x 100 " ( 225 x 270 84 .71 (யூனிட் ஒன்றுக்கு ) 

செ . மீ .) 


62 . 


63 . 


18 " x 27 " டஜன் டஜன் ஒன்றுக்கு 17 . 82 
ஒன்றுக்கு ( 45 x 67 . 5 
சென்டி மீட்டர் ) 
24 " x 48 " மடி ஒன்றுக்கு டஜன் ஒன்றுக்கு 11. 75 
( 60 x 120 சென்டி 
மீட்டர் ) 
13 " x 23 " ( 32 . 5 x 57 . 5 டஜன் ஒன்றுக்கு 17 . 37 
சென்டி மீட்டர் ) 


மடி ஒன்றுக்கு 


21 .45 


செ 


65 . 32 " x 60 " ( 80 x 150 

சென்டி மீட்டர் ) 
66 . 20 " x 36 " (50 x 90 

சென்டி மீட்டர் ) 
67 . 19" x 38 " ( 47 . 5 x 95 

சென்டி மீட்டர் ) 


மடி ஒன்றுக்கு 


9. 27 


டஜன் ஒன்றுக்கு 50 . 14 


25 


தொடர் ரகங்கள் மற்றும் வேலை குறைந்தளவு அடிப்படை 
எண் 

பற்றிய விவரங்கள் ஊதிய வீதங்கள் 


( ரூ . காசு ) 


108 . கோரா புடவை 5 .5 மீட்டர் 118 . 95 (யூனிட் ஒன்றுக்கு ) 
109 . தூய பட்டுப் புடவை 271 . 96 (யூனிட் ஒன்றுக்கு ) 

5 . 00 மீட்ட ர் 


110 . பம்பர்க் புடவை 


233. 12 (யூனிட் ஒன்றுக்கு ) 


வேட்டிகள் : 
111 . 20s x 20s ( தான் ) 


தொடர் ரகங்கள் மற்றும் வேலை குறைந்தளவு அடிப்படை 
எண் 

பற்றிய விவரங்கள் ஊதிய வீதங்கள் 
( 2) 

( ரூ . காசு ) 
ஜக்கார்டு பட்டு : 
88 . 50 " x 90 " ( 125 x 225 46 .66 (யூனிட் ஒன்றுக்கு ) 

செ . மீ . ) 
89 . 60 " x 90 " ( 150 x 225 53. 60 (யூனிட் ஒன்றுக்கு ) 

செ . மீ .) 
90 . 90 " x 108 " ( 225 x 270 91 . 29 (யூனிட் ஒன்றுக்கு ) 

செ .மீ .) 
ஜக்கார்டு இரட்டைத் துணி : 
91 . 50 " x 90 " ( 125 x 225 73. 81 (யூனிட் ஒன்றுக்கு ) 

செ . மீ ) 
92 . 60 " x 90 " ( 150 x 225 76 . 93 (யூனிட் ஒன்றுக்கு ) 

செ . மீ . ) 
93 . 90 " x 108 " (225 x 270 154. 91 (யூனிட் ஒன்றுக்கு ) 

செ . மீ . ) 
ஃபிளை டிசைன் : 
94 . 50 " x 90 " ( 125 x 225 24 . 21 (யூனிட் ஒன்றுக்கு ) 

செ . மீ . ) 
95 . 50 " x 90 " ( 125 x 225 27 . 65 (யூனிட் ஒன்றுக்கு ) 

செ . மீ . ) 
தலையணை உறை: 
96 . 18 " x 20 " சாதாரணம் ( 45 7 .09 (யூனிட் ஒன்றுக்கு ) 

x 70 செ . மீ ) 
ஜக்கார்டு இரட்டைத் 17 .48 (யூனிட் ஒன்றுக்கு ) 

துணி 
18 " x 28 " ( 45 x 70 

செ . மீ . ) 


112 . 30s x 30s ( தான் ) 


57 . 06 
( 4 யூனிட் ஒன்றுக்கு ) 
77. 46 
( 4 யூனிட் ஒன்றுக்கு ) 
79. 86 
( 4 யூனிட் ஒன்றுக்கு ) 


113 . 40s x 40s (தான் ) 


கம்பளங்கள் : 


114 . 54" x 87 " 

( 135 x 217 .5 செ .மீ .) 


15 .57 (யூனிட் ஒன்றுக்கு ) 


115 . 47 " x 87 " 

( 117 .5 x 217 . 5 செ . மீ . ) 


13.50 (யூனிட் ஒன்றுக்கு ) 


97 . ) 


125 . 68 (யூனிட் ஒன்றுக்கு ) 


தரை விரிப்பு : 
116 . 52 " x 90 " (சாதாரணம் ) 

(130 x 225 செ . மீ . ) 
117 . 60 " x 90 " பட்டு 

தரைவிரிப்பு 
( 150 x 225 செ .மீ .) 


844 .21 (யூனிட் ஒன்றுக்கு ) 


118 . கூட தரைவிரிப்பு/சதுர 

அடி ( சதுர மீட்டர் ) 
119. பந்திச்சுருள் / அடி ( செ .மீ ) 


மென் துண்டு : 

98 . 27 " x 5 " (67 .5 x 135 செ .மீ .) 33 . 20 (யூனிட் ஒன்றுக்கு ) 
99. 30 " x 60 " (75 x 150 41 .85 (யூனிட் ஒன்றுக்கு ) 

செ . மீ . ) 
100 . 2/ 408 x 2/150 36 .30 (யூனிட் ஒன்றுக்கு ) 

ஆடைதைப்பதற்கான 

பாலியஸ்டர் துணை 
101 . 2/ 40s x 2/ 40s 

24 . 21 (யூனிட் ஒன்றுக்கு ) 
ஆடைதைப்பதற்கான 
பாலியஸ்டர் துணை 


4 . 87 (சதுரடி ஒன்றுக்கு ) 
( 0 .09 சதுர மீட்டர் ) 
7 .44 ( ஒரு அடிக்கு ) 
( 30 செ . மீ .) 


23 .01 ( 4 யூனிகளுக்கு ) 


19 .01 ( 4 யூனிகளுக்கு ) 


துண்டுகள் : 
120 . 27 " x 54 " (தான் ) 

( 67 . 5 x 135 ( செ . மீ .) 
121 . ஈரிழைத் துண்டுகள் 

27 " x 54 " 
( 67 .5 x 135 ( செ .மீ .) 

லுங்கிகள் 2/ 60s x 40s 
123 . துண்டுகள் 20 x 20s 
124 26s x 26s 


புடவைகள்: 
102 . 40s சாதாரணம் 5 .5 மீட்டர் 59. 84 (யூனிட் ஒன்றுக்கு ) 
103. 40s ஜனதா 5 .5 மீட்டர் 52.21 (யூனிட் ஒன்றுக்கு ) 
104 . 60s சாதாரணம் 5 .5 மீட்டர் 91 .65 (யூனிட் ஒன்றுக்கு ) 
105 . 60s கோர்வை 5 .5 மீட்டர் 112 . 39 (யூனிட் ஒன்றுக்கு ) 


122 . | 


35 . 46 யூனிட் ஒன்றுக்கு 
9.53 ( மீட்டர் ஒன்றுக்கு ) 
10. 02 (மீட்டர் ஒன்றுக்கு ) 
10.55 ( மீட்டர் ஒன்றுக்கு ) 
19.01 ( மீட்டர் ஒன்றுக்கு ) 
25 . 08 (மீட்டர் ஒன்றுக்கு ) 


125 . 40s x 40s 


126 . 60s x 60s 


106 . 80s புடவை 5 . 5 மீட்டர் 133 . 12 (யூனிட் ஒன்றுக்கு ) 
107 . 100s புடவை 5 .5 மீட்டர் 132 . 11 (யூனிட் ஒன்றுக்கு ) 


127 . 80s x 80s 


26 


தொடர் ரகங்கள் மற்றும் வேலை குறைந்தளவு அடிப்படை 
எண் பற்றிய விவரங்கள் ஊதிய வீதங்கள் 


தொடர் ரகங்கள் மற்றும் வேலை குறைந்தளவு அடிப்படை 
எண் பற்றிய விவரங்கள் 

ஊதிய வீதங்கள் 


( ரூ . காசு ) 


சேலம் வட்டம் : 
வேட்டிகள் : 
128 . 40s பவுஞ்சு வேட்டி 


11 . 43 ( ஆட்டையாம்பட்டி 
பகுதிகளில் மீட்டர் 
ஒன்றுக்கான கூலி, கூரைக் 
கூலியையும் சேர்த்து ) 


129 . 60s பட்டு பவுஞ்சு வேட்டி 15 . 08 ( மீட்டர் ஒன்றுக்கு ) 

( 1. 27 x 3.65 செ .மீ .) 
130 . 80s பட்டு வேட்டி 21 . 07 ( மீட்டர் ஒன்றுக்கு ) 

( 1 . 30 x 3 .65 செ . மீ .) 
131 . 100s பட்டு வேட்டி 22 .39 ( மீட்டர் ஒன்றுக்கு ) 

( 1. 32 x 3 .65 செ . மீ . ) 


132 . 80s x 80s பட்டு வேட்டி 27 . 88 ( அம்மாபேட்டை 
( 1. 32 x 3. 65 செ . மீ . ) பகுதிகளில் மீட்டர் 

ஒன்றுக்கான கூலி , கூரைக் 
கூலியையும் சேர்த்து ) 


133 . 100s x 1008 சிறிய 

32 . 15 " 
பட்டு ( 1. 32 x 3.65 மீட்டர் ) 
134 . 100s x 1205 சிறிய 

31 . 11 " 
பட்டு ( 1. 32 x 3.65 மீட்டர் ) 
135 . 80s x 60s பவுஞ்சு 

24 .72 " 
( 1 . 32 x 3.65 மீட்டர் ) 
136 . 120s x 120s சிறிய 34 . 67 ( மீட்டர் ஒன்றுக்கு ) 

பட்டு ( 1 . 32 x 3. 64 செ .மீ ) 
137 . பாலியஸ்டர் வேட்டி 60s 19.85 மீட்டர் ஒன்றுக்கு ) 

HT x 83D பாலியஸ்டர் 
வேட்டி ( 1 . 32 x 3 . 65 
மீட்டர் ) 


( ரூ . காசு ) 
144 . 40s x 40s கட்டம் 17 . 77 தாரமங்கலம் 

புடவைகள் 

( 1 . 17 x 5 .5 மீட்ட ர் ) 
145 . 40s x 40s பேட்டு 9. 91 வனவாசி பகுதி 

புடவைகள் ( 1 .17 x 5 . 5 

மீட்டர் ) 
146 . 60s x 60s கட்டம் 15 . 40 வனவாசி பகுதி 

புடவைகள் 

( 1 . 17 x 5 .5 மீட்ட ர் ) 
147. 60s x 60s கட்டாரி 14. 23 வனவாசி பகுதி 

புடவைகள் 

( 1 . 17 x 5 .5 மீட்டர் ) 
148 . 60s x 60s சாதா 12. 63 சேலம் பகுதி 

புடவைகள் 

( 1 . 17 x 5 .5 மீட்ட ர் ) 
149 . 60s x 60s சிறிய கட்டம் 16. 15 சேலம் பகுதி 

புடவைகள் 

( 1 . 17 x 5 .5 மீட்ட ர் ) 
150 . 80s x 80s பேட்டு 31 .64 சேலம் பகுதி 

புடவைகள் 

( 1 . 17 x 5 . 5 மீட்ட ர் ) 
151 . 80s x கோடம்பாக்கம் 23 . 86 சேலம் பகுதி 

புடவைகள் 
துண்டுகள் : 
152 . 40s சாதா துண்டு 11. 67 யூனிட் ஒன்றுக்கு 

( 0. 92 மீ x 1 .82 மீ ) ஆட்டையாம்பட்டி பகுதி 
153 . 60s சாதா துண்டு 

12 . 93 யூனிட் ஒன்றுக்கு 
( 0 . 92 மீ x 1 . 82 மீ ) ஆட்டையாம்பட்டி பகுதி 
154 . 20s சாதா துண்டு 8 . 29 யூனிட் ஒன்றுக்கு 

ஆட்டையாம்பட்டி பகுதி 
155 . 20s வேட்டி (சாதா ) 10. 30 யூனிட் ஒன்றுக்கு 

ஆட்டையாம்பட்டி பகுதி 
156 . 60s x 60s சாதா துண்டு 16 . 92 யூனிட் ஒன்றுக்கு 

( 0 . 92 மீ x 1 . 82 மீ ) சேலம் பகுதி 
157 . 80s x 80s சாதா துண்டு 19.63 யூனிட் ஒன்றுக்கு 

சேலம் பகுதி 
158 . 205 கலர் காடா 7 . 01 மீட்டர் ஒன்றுக்கு 

தர்மபுரி பகுதி 
159 . 2/40s x 20s சாதா 

3 . 72 மீட்டர் ஒன்றுக்கு 
துண்டு 

தர்மபுரி பகுதி 
160 . 2/ 17 வனஜா 

5 . 98 மீட்டர் ஒன்றுக்கு 
தர்மபுரி பகுதி 


15 .64 ( மீட்டர் ஒன்றுக்கு 
கூலி , கூரைக்கூலி 
உட்பட ஜலகண்டபுரம் ) 
11 . 04 ( மீட்டர் ஒன்றுக்கு 
கூலி , கரைக்கூலி உட்பட 
ஜலகண்ட புரம் ) 
15 . 00 ( ஒரு மீட்டருக்கு ) 


பருத்தி புடவைகள் : 
138 . 40s x 40s பட்டு 

புடவைகள் 

( 1 . 17 x 5 .5 மீட்டர் ) 
139. 60s x 60s மல்லம்மா 

புடவைகள் 

( 1 . 17 x 5 . 5 மீட்ட ர் ) 
140 . 60s x 60s கூட்டம் 

புடவைகள் 

( 1 . 17 x 5 . 5 செ . மீ ) 
141 . 60s x 60s கட்டாரி 

புடவைகள் 

( 1 . 17 x 5 .5 செ . மீ ) 
142 . 60s x 60s மல்லம்மா 

புடவைகள் 

( 1 . 17 x 5 . 5 மீட்டர் ) 
143 . 60s x 60s கட்டாரி 

புடவைகள் 
( 1 . 17 x 5 . 5 மீட்ட ர் ) 


16 . 22 ( மீட்டர் ஒன்றுக்கு ) 


14 . 72 தாரமங்கலம் 


16 . 83 தாரமங்கலம் 


(1) 


தொடர் ரகங்கள் மற்றும் வேலை குறைந்தளவு அடிப்படை 
எண் பற்றிய விவரங்கள் ஊதிய வீதங்கள் 
( 2) 

( ரூ . காசு ) 
184 . 60 " x 90 " மீரா 

29.38 யூனிட் ஒன்றுக்கு 
( 150 x 225 செ . மீ ) 


185 . 50" x 90 " டிசைன் 

( 125 x 225 செ . மீ ) 


41 . 49 யூனிட் ஒன்றுக்கு 


45 . 83 யூனிட் ஒன்றுக்கு 


186 . 60" x 90 " டிசைன் 

( 150 x 225 செ . மீ ) 
187 . 50" x 90 " ஜக்கார்டு 

( 125 x 225 செ . மீ ) 


49 . 97 யூனிட் ஒன்றுக்கு 


188 . 60 " x 90 " ஜக்கார்டு 

( 150 x 225 செ . மீ ) 


55 . 16 யூனிட் ஒன்றுக்கு 


96 .67 யூனிட் ஒன்றுக்கு 


189 . 50 " x 90 " எல்லோரா 

ஜக்கார்டு 
( 125 x 225 செ . மீ ) 


105 . 99 யூனிட் ஒன்றுக்கு 


190 . 60 " x 90 " எல்லோரா 

ஜக்கார்டு 
( 150 x 225 செ . மீ ) 


தொடர் ரகங்கள் மற்றும் வேலை குறைந்தளவு அடிப்படை 
எண் பற்றிய விவரங்கள் ஊதிய வீதங்கள் 

( 3 ) 

( ரூ . காசு ) 
161 . 2/ 17s x 21 17 

4 . 46 யூனிட் ஒன்றுக்கு 
( நாப்கின்கள் ) 

( தர்மபுரி ) 
18 " x 27 " ( 45 x 67 . 5 

செ . மீ ) 
162 . 

கேஸ்மென்ட் 2/ 40s x 20s 9.53 யூனிட் ஒன்றுக்கு 
x 20s 

( தர்மபுரி ) 
163 . 

தடித்த முரட்டுத் துணி 9.66 யூனிட் ஒன்றுக்கு 
2 / 30s x 10s (டிரில் ( தர்மபுரி ) 

துணி ) 
164 . படுக்கை விரிப்பு - 9. 85 யூனிட் ஒன்றுக்கு 
கவிதா 

( தர்மபுரி ) 
165 . படுக்கை விரிப்பு 

22.58 யூனிட் ஒன்றுக்கு 
50 " x 50 " 

( தர்மபுரி ) 
பாலியஸ்டர் ரகங்கள் : 
166 . 2/ 90s x 2 / 90s 

14.53 யூனிட் ஒன்றுக்கு 
பாலியஸ்டர் சட்டைத் ( தர்மபுரி ) 

துணி 
167 . 80s x 80s HT. 

17 . 48 மீட்டர் ஒன்றுக்கு 
பாலியஸ்டர் புடவை ( தர்மபுரி ) 
168 . 2/ 60s x 2 /60s 

15 . 90 மீட்டர் ஒன்றுக்கு 
பாலியஸ்டர் சட்டைத் ( தர்மபுரி ) 

துணி 
169 . கொசு வலை 

8 . 16 மீட்டர் ஒன்றுக்கு 

( தர்மபுரி ) 
170. 60s x 40s லுங்கி 27 .43 யூனிட் ஒன்றுக்கு 

( தர்மபுரி ) 
171 . தரை விரிப்பு 

3 . 33 சதுரடி ஒன்றுக்கு 

( 0 . 09 ச . மீ ) 
திருச்சிராப்பள்ளி வட்டம் : 
172 . 100s x 1008 உறையூர் 23 . 01 ( மீட்டர் ஒன்றுக்கு ) 

புடவைகள் 
173 . 80s x 80s புவைகள் 19. 36 ( மீட்டர் ஒன்றுக்கு ) 
174 . 120s x 1205 வேட்டி 31 .04 ( மீட்டர் ஒன்றுக்கு) 
175 . 100s x 100s வேட்டி 28 .54 ( மீட்டர் ஒன்றுக்கு ) 
176 . 80s x 80s வேட்டி 23 .86 ( மீட்டர் ஒன்றுக்கு ) 
177 . 100s x 100s சரிகை 26 . 85 ( மீட்டர் ஒன்றுக்கு ) 

புடவை 
178 . 120 x 120s சரிகை 26 . 85 ( மீட்டர் ஒன்றுக்கு ) 
179 . 100s x 100s வேட்டி 22 .58 ( மீட்டர் ஒன்றுக்கு ) 

(நீண்ட பாவு ) 
180 . 80s x 1008 மல் துண்டு 16. 47 ( மீட்டர் ஒன்றுக்கு ) 
181 . 60s x 40s லுங்கி 32 . 98 ( மீட்டர் ஒன்றுக்கு ) 
182 . 100s x 100s 

19. 14 ( மீட்டர் ஒன்றுக்கு ) 
மேல் துணி 


191 . 90 " x 108 " ஜக்கார்டு 

( 225 x 270 செ . மீ ) 


113 .59 யூனிட் ஒன்றுக்கு 


192 . 24 " x 48 " துண்டு 

( 60 X 120 செ .மீ ) 


76 . 76 டஜன் ஒன்றுக்கு 


193 . 24 " x 48 " ஜக்கார்டு துண்டு 83. 68 டஜன் ஒன்றுக்கு 

(60 x 120 செ .மீ ) 
17 " x 27 " தலையணை 54. 28 டஜன் ஒன்றுக்கு 
உறை 

( 42.5 x 67 .5 செ . மீ ) 
195 . 17 " x 27 " தலையணை 119. 47 டஜன் ஒன்றுக்கு 

உறை 
( 42 .5 x 67. 5 செ . மீ ) 


வேலூர் வட்டம் : 


லுங்கி : 
196 . 60s x 60s x 50 " A ( கெட்டி 74 .20 யூனிட் ஒன்றுக்கு 

125 செ . மீ ) 
197 . 60s x 40s x 50 " A ( 125 68 . 83 யூனிட் ஒன்றுக்கு 

செ .மீ ) ( கெட்டி ) 
198 . 60s x 40s x 50" A ( 125 70 . 80 யூனிட் ஒன்றுக்கு 

செ . மீ ) ( கெட்டி ) 
199 . 60s x 40s x 40" A ( 125 62 . 36 யூனிட் ஒன்றுக்கு 

செ . மீ) ( நடுத்தரம் ) 
200 . 60s x 40s X 40" A 

55 . 16 யூனிட் ஒன்றுக்கு 
( ஜாஸ்மின்) ( 125 செ . மீ ) 
201 . 60sx 40s x 40 "A ( கெட்டி ) 50. 76 யூனிட் ஒன்றுக்கு 

( 100 செ . மீ ) 


படுக்கை விரிப்பு ரகம் : 
183 . 50" x 90 " மீரா 

( 125 x 225 செ . மீ ) 


24. 89 யூனிட் ஒன்றுக்கு 


28 


தொடர் ரகங்கள் மற்றும் வேலை குறைந்தளவு அடிப்படை 
எண் பற்றிய விவரங்கள் ஊதிய வீதங்கள் 


தொடர் ரகங்கள் மற்றும் வேலை குறைந்தளவு அடிப்படை 
எண் பற்றிய விவரங்கள் 

ஊதிய வீதங்கள் 


( 1) 


( ரூ . காசு) 


70 .16 யூனிட் ஒன்றுக்கு 


222 . படுக்கை விரிப்பு 

( 50 " x 90 " ) 2/ 17s x 2/ 17s 
( 125 x 225 செ . மீ ) 


118 . 80 யூனிட் ஒன்றுக்கு 


படுக்கை விரிப்பு 
( 60 " x 90 " ) 2 /17s x 2/ 17s 
( 150 x225 செ . மீ ) 


24 .72 யூனிட் ஒன்றுக்கு 


லுங்கிகள் 
72" 2 / 60s x 40s 
( 180 செ . மீ ) 


225 . லுங்கிகள் 72" x 40s x 40s 22 . 82 யூனிட் ஒன்றுக்கு 

( 180 செ . மீ ) 


226 . சிறுவர் லுங்கிகள் 

2 /60s x 2/60s 


13. 03 யூனிட் ஒன்றுக்கு 


( ரூ . காசு ) 
202 . 60s x 40s x 40" A ( 100 51 . 27 யூனிட் ஒன்றுக்கு 

செ . மீ ) ( கெட்டி ) 
203. 80s x 80s x 50 " A ( 100 86 . 86 யூனிட் ஒன்றுக்கு 

செ . மீ ) ( கெட்டி ) 
204 . 60s x 40s x 36 "/ 30 " 47 . 88 யூனிட் ஒன்றுக்கு 

( 90/ 75 செ .மீ ) ( கெட்டி ) 
ஜனதா ரகங்கள் : 
205 . 60s x 60S லுங்கிகள் 30 . 27 யூனிட் ஒன்றுக்கு 
206 . 40s x 40s லுங்கிகள் 22 . 48 யூனிட் ஒன்றுக்கு 
207 . 40s x 40s புடவைகள் 53 .60 யூனிட் ஒன்றுக்கு 

( 5 .5 மீட்ட ர் ) 
208 . 60s x 60s புடவைகள் 60 . 86 யூனிட் ஒன்றுக்கு 

( 5 .5 மீட்டர் ) 
209 . 2/ 60s x 40s காடா 9. 32 மீட்டர் ஒன்றுக்கு 
210 . 40s x 40s காடா 

9 .53 மீட்டர் ஒன்றுக்கு 
80 x 80 காஞ்சி பருத்தி புடவைகள் : 
211 . 4 .5 " கரை போட்ட சாதா 338 . 85 யூனிட் ஒன்றுக்கு 

( 11 . 25 செ . மீ ) 
212 . 4.5" ரவிக்கையுடன் கூடிய 362 . 01 யூனிட் ஒன்றுக்கு 

கரைபோட்ட சாதா ( 11 . 25 

செ . மீ ) 
213 . 9" கரைபோட்ட சாதா 333 .68 யூனிட் ஒன்றுக்கு 

( 22 . 5 செ . மீ ) 
214 . மல்லி புட்டா 

360 .13 யூனிட் ஒன்றுக்கு 
215 . காலை மற்றும் மாலை 366 .51 யூனிட் ஒன்றுக்கு 
216 . ஜக்கார்டு (இழுவைக் கூலி) 86 .44 யூனிட் ஒன்றுக்கு 
திருநெல்வேலி வட்டம் : 
217 . பேட் புடவை ( 40s x 40s ) 45 . 83 யூனிட் ஒன்றுக்கு 

5 . 00 மீட்டர் 


227 . சீசன் துண்டு 26s x 26s 5 .55 யூனிட் ஒன்றுக்கு 

வண்ண கட்டத் துண்டு 6. 30 யூனிட் ஒன்றுக்கு 
26s x 26s 


சித்ரா துண்டு 
26s x 26s 


6 .66 யூனிட் ஒன்றுக்கு 


வேட்டி 60s x 60s 3 .66 
மீட்டர் 


45. 89 யூனிட் ஒன்றுக்கு 


வேட்டி 60s x 60s 4 .83 
மீட்டர் 


14. 21 யூனிட் ஒன்றுக்கு 


தூளி வேட்டி 26s x 26s 20.74 யூனிட் ஒன்றுக்கு 
2 . 34 மீட்டர் 


233 . 


ஜனதா புடவை 40s x 40s 56 .51 யூனிட் ஒன்றுக்கு 
5 . 5 மீட்ட ர் 


234 . 


வண்ண காடா 26s x 26s 6 . 05 மீட்டர் ஒன்றுக்கு 
10 . 00 மீட்டர் 
வெள்ளை காடா 26s x 26s 9. 59 மீட்டர் ஒன்றுக்கு 


8 .65 மீட்டர் ஒன்றுக்கு 


236 . டிஎன் 26 காடா 2 / 40s x 

20s 


237 . டிஎன் 24 காடா 2/60s x 40s 9.68 மீட்டர் ஒன்றுக்கு 


218 . | 


பேட் புடவை ( 60sx 60s ) 67 .55 யூனிட் ஒன்றுக்கு 
6 . 00 மீட்ட ர் 


238 . பாலியஸ்டர் 750 


15 .57 மீட்டர் ஒன்றுக்கு 


மானாமதுரை வட்டம் : 


219 . கலைத்திறன் வேலைப்பாடு 138 . 05 யூனிட் ஒன்றுக்கு 

கொண்ட பட்டு புடவைகள் 
( 75D X 80s ) 5 . 00 மீட்டர் 


239 . பருத்தி கிரே பீஸஸ் 


19. 38 மீட்டர் ஒன்றுக்கு 


220 . 


கலைத்திறன் வேலைப்பாடு 163. 18 யூனிட் ஒன்றுக்கு 
கொண்ட பட்டு புடவைகள் 
( 75D X 100s ) 
6 . 00 மீட்டர் 


240 . பெம்பர்க் A . G . சாதா 124 . 23 புடவை ஒன்றுக்கு 
5 . 5 மீட்டர் 

(டிசைன் கூலி உட்பட ) 
241 . | 

பெம்பர்க் கமலம் புட்டா 131 . 66 புடவை ஒன்றுக்கு 
5 .5 மீட்ட ர் 

( டிசைன் கூலி உட்பட ) 
242 . ) பெம்பர்க் பட்டு பேட்டு 191. 29 புடவை ஒன்றுக்கு 
5 . 75 மீட்டர் 

( டிசைன் கூலி உட்பட ) 


221 . டயமண்ட் துண்டு (2/ 40s 8. 29 யூனிட் ஒன்றுக்கு 

x 20s ) 


29 


தொடர் ரகங்கள் மற்றும் வேலை குறைந்தளவு அடிப்படை 
எண் பற்றிய விவரங்கள் ஊதிய வீதங்கள் 


தொடர் ரகங்கள் மற்றும் வேலை குறைந்தளவு அடிப்படை 
எண் பற்றிய விவரங்கள் 

ஊதிய வீதங்கள் 


( 1) 


( 3) 


( 3 ) 


( ரூ . காசு ) 


( 2 ) 

( ரூ . காசு ) 
243. பெங்கால் பட்டு 5. 75 மீட்டர் 266 .25 
244 . பெம்பர்க் பட்டு பேட்டு 224 . 75 

5 . 75 மீட்டர் 


268 . 12D லேட்டிஸ் தாழம்பூ 15. 57 மீட்டர் ஒன்றுக்கு 

புட்டா பாவாடை 


269 . 60s x 60s நகமன் புடவை 20.23 மீட்டர் ஒன்றுக்கு 


270 . 120D தேவேந்திரா 


20 .74 மீட்டர் ஒன்றுக்கு 


271 . 60s x 60s மீனா புடவை 22 . 03 மீட்டர் ஒன்றுக்கு 


ட்டை மற்றும் டை சரிகை 66 .04 மீட்டர் ஒன்றுக்கு 
கட்டம் ( Tie and Dye 
Naricheck ) 


273 . 80s வண்ண 


கட்டம் 


31 . 47 மீட்டர் ஒன்றுக்கு 


274 . சுரிதார் 70s 


13. 22 மீட்டர் ஒன்றுக்கு 


245 . பருத்தி சாதா ( 80s x 80s ) 91 . 10 

( 5 .75 மீட்டர் ) 
246 . பனாரஸ் 5 . 75 மீட்டர் 526 . 10 
247 . பருத்தி புடவைகள் 

113 . 10 
( 60s x 60s ) 5 . 5 மீட்டர் 
248 . பருத்தி புடவைகள் 65 . 56 

( 40s x 40s ) 5 .5 மீட்டர் 
249. துண்டுகள் (2/17s x 20s ) 5 .55 யூனிட் ஒன்றுக்கு 
250 . பருத்தி லங்கிகள் 20 . 74 யூனிட் ஒன்றுக்கு 

( 2 / 80s x 60s ) 
திண்டுக்கல் வட்டம் : 
251 . பாலியஸ்டர் சட்டைத் 15 .57 மீட்டர் ஒன்றுக்கு 
துணி 

( 83D x 
40DPM 83D / 34 ) 
252 . காஞ்சி பருத்தி 80s x 80s 18 . 84 மீட்டர் ஒன்றுக்கு 
253 . 60s x 60s புட்டா புடவை 9.53 மீட்டர் ஒன்றுக்கு 
254 . 60 " x 60 " லுங்கிகள் 15 .23 மீட்டர் ஒன்றுக்கு 
255 . 21 30 x 105 டிரில் 8 .65 மீட்டர் ஒன்றுக்கு 
256 . 2/ 60 x 10s லுங்கிகள் 10 . 38 மீட்டர் ஒன்றுக்கு 
257 . 2/ 40s x 20s 

8 .65 மீட்டர் ஒன்றுக்கு 
கேஸ்மெண்ட் 
258 . 40s பீஸ் 

10.02 மீட்டர் ஒன்றுக்கு 


275 . கல்கத்தா டிசைன் 


50.27 மீட்டர் ஒன்றுக்கு 


276 . சாதா பேட்டு பொன்வண்டு 20.74 மீட்டர் ஒன்றுக்கு 


277 . டிஸ்கோ கரை 


20 . 74 மீட்டர் ஒன்றுக்கு 


278 . டிஸ்கோ கரை பேட்டு 


22 . 00 மீட்டர் ஒன்றுக்கு 


279. 100s x 100s சாதனா 23 . 01 மீட்டர் ஒன்றுக்கு 

புடவைகள் 


280 . 100s x 100s 20s புடவைகள் 23 . 93 மீட்டர் ஒன்றுக்கு 


281 . 100s x 100s 40s 


24 .53 மீட்டர் ஒன்றுக்கு 


282 . 100 x 100sx40s இரட்டை 25 . 27 மீட்டர் ஒன்றுக்கு 

பேட்டு புடவைகள் 


283 . 100s X 100s 20s 6 - 1 கட்டம் 25 . 93 மீட்டர் ஒன்றுக்கு 


284 . 100s x 100s 40s 10-1 25 .87 மீட்டர் ஒன்றுக்கு 

கட்டம் 


285 . 100s x 100s 40s 6- 1 கட்டம் 26 .53 மீட்டர் ஒன்றுக்கு 


259. 120D கலைத்திறன் 14. 53 மீட்டர் ஒன்றுக்கு 

வேலைப்பாடு கொண்ட 

பட்டு 5 முழம் 
260 . 40s கட்டம் டிசைன் 9 . 19 மீட்டர் ஒன்றுக்கு 
261 . 40s ஜனதா 

10 . 02 மீட்டர் ஒன்றுக்கு 
262 . 80s வண்ண ப்பாவு 22 . 30 மீட்டர் ஒன்றுக்கு 

புடவைகள் 
80s ட்டை மற்றும் டை 43 . 88 மீட்டர் ஒன்றுக்கு 
புடவைகள் ( Tie and Dye 

sarees ) 
264 . பனாரஸ் புடவைகள் 30 .57 மீட்டர் ஒன்றுக்கு 
265 . 60s பேட்டு புடவைகள் 10.04 மீட்டர் ஒன்றுக்கு 
266 . 60s சாதா புடவைகள் 8 . 33 மீட்டர் ஒன்றுக்கு 
267 . 60s பேட்டு புட்டா 

31 . 45 மீட்டர் ஒன்றுக்கு 


286 . 50 " x 90 " ஜாக்குவார்டு 21 . 94 மீட்டர் ஒன்றுக்கு 

படுக்கை விரிப்பு ( 125 x 
125 செ . மீ ) 


287 . 60 " x 90 " 2 x 2 படுக்கை 14 .01 மீட்டர் ஒன்றுக்கு 

விரிப்பு ( 150 x225 செ . மீ ) 


288 . 


50 " x 90 " 2 x 2 படுக்கை 12 . 97 மீட்டர் ஒன்றுக்கு 
விரிப்பு (125 x 225 செ . மீ ) 


தொடர் ரகங்கள் மற்றும் வேலை குறைந்தளவு அடிப்படை 
எண் பற்றிய விவரங்கள் ஊதிய வீதங்கள் 
( 1) 

( ரூ . காசு ) 


தொடர் ரகங்கள் மற்றும் வேலை குறைந்தளவு அடிப்படை 
எண் பற்றிய விவரங்கள் ஊதிய வீதங்கள் 
(2 ) 

( ரூ . காசு) 


(1) 


காஞ்சிபுரம் வட்டம் : 


307 . 80s காஞ்சி பருத்தி புடவை 55 .78 மீட்டர் ஒன்றுக்கு 

772 " 9" சாதாரண காலை 
மாலை புடவை ( 18 . 75 , 
22 .5 செ . மீ ) 


289 . 60s x 40s 50 " மீட்டர் 34 . 50 மீட்டர் ஒன்றுக்கு 

லுங்கிகள் ( 125 செ . மீ ) 


290 . 80s x 80s 50 " லுங்கிகள் 43 . 45 மீட்டர் ஒன்றுக்கு 

125 செ . மீ ) 


308 . | 

80s காஞ்சி பருத்தி புடவை 59. 92 மீட்டர் ஒன்றுக்கு 
772 " 9 " ரவிக்ண யுடன் கூடிய 
சாதாரண காலை மாலை 
புடவை ( 11 . 25 , 15 செ . மீ ) 


291 . 80s x 100s 50 " லுங்கிகள் 49.33 மீட்டர் ஒன்றுக்கு 

( 125 செ . மீ ) 


309 . 80s காஞ்சி பருத்தி புடவை 60 . 40 மீட்டர் ஒன்றுக்கு 

712 " 9" ரவிக்கையுடன் கூடிய 
சாதாரண காலை மாலை 
புடவை ( 18 .75 , 22 .5 செ . மீ ) 


292 . 60s x 60s 50 " லுங்கிகள் 35 . 46 மீட்டர் ஒன்றுக்கு 

( 125 செ . மீ ) 
293 . 60s x 40s 36 " சுரிதார் 30 .44 மீட்டர் ஒன்றுக்கு 

( 90 செ . மீ ) 
294 . 60s x 40s 36 சட்டைத்துணி 25 . 12 மீட்டர் ஒன்றுக்கு 

( 90 செ . மீ ) 
295 . 60s x 40s 36 " சுரிதார் 16. 60 மீட்டர் ஒன்றுக்கு 

கார்டு ( 90 செ . மீ ) 
296 . 20s ஈரிழைத் துண்டு 7 . 09 மீட்டர் ஒன்றுக்கு 
297 . அசுரிலிக் ஷால் 

11.52 மீட்டர் ஒன்றுக்கு 


சென்னை தேவேந்திரா புடவைகள் : 
310 . பூப்போடாதவை 

26 . 60 மீட்டர் ஒன்றுக்கு 
311 . கட்டம் போட்டவை 32 . 19 மீட்டர் ஒன்றுக்கு 
312 . பட்டு 

32 .19 மீட்டர் ஒன்றுக்கு 
313 . போல்தாரி 

35 . 46 மீட்டர் ஒன்றுக்கு 


திருச்செங்கோடு வட்டம் : 


298 . 80s பெங்கால் புடவை 


21 .28 மீட்டர் ஒன்றுக்கு 


பருத்தி ரகங்கள் : 


314 . 26s x 26s வேட்டி 


7 . 33 மீட்டர் ஒன்றுக்கு 


299 . 80s x 80s கைக்குட்டை 29.53 மீட்டர் ஒன்றுக்கு 

60s x 60s சிறப்பு வேட்டி 15 .17 மீட்டர் ஒன்றுக்கு 
( 125 செ . மீ ) 


315 . 40s x 40s வேட்டி 


9 . 44 மீட்டர் ஒன்றுக்கு 


316 . 60s x 60s வேட்டி 


15 . 08 மீட்டர் ஒன்றுக்கு 


301 . 80s x 80s 50 " வேட்டி 


317 . 80s x 80s வேட்டி 


18 .84 மீட்டர் ஒன்றுக்கு 


19. 25 மீட்டர் ஒன்றுக்கு 
53. 94 மீட்டர் ஒன்றுக்கு 


புடவைகள் : 


302 . 80s காஞ்சி பருத்தி 4 " 

6 " சாதாரண புடவை 
( 10. 15 செ . மீ ) 


318 . 40s x 40s புடவை 


10. 26 மீட்டர் ஒன்றுக்கு 


319. 60s x 60s புடவை 


15 . 08 மீட்டர் ஒன்றுக்கு 


80s காஞ்சி பருத்தி 7 % 52. 92 மீட்டர் ஒன்றுக்கு 
" 9 " சாதாரண புடவை 
( 18 . 75 , 22 .5 செ . மீ ) 


320 . 80s x 80s புடவை 


17 .82 மீட்டர் ஒன்றுக்கு 


57 . 06 மீட்டர் ஒன்றுக்கு 


321 . 80s x 80s கோர்வை 


48 .54 மீட்டர் ஒன்றுக்கு 


304 . 80s காஞ்சி பருத்தி 7 % 

" 9" சாதாரண புடவை 
( 18 . 75 , 22 .5 செ . மீ ) 


322 . 60s X 60s பட்டு 


18 .84 மீட்டர் ஒன்றுக்கு 


305 . 


323 . கோடம்பாக்கம் 


19. 89 மீட்டர் ஒன்றுக்கு 


80s காஞ்சி பருத்தி 472 " 9" 58 . 09 மீட்டர் ஒன்றுக்கு 
ரவிக்கையுடன் கூடிய 
சாதாரண புடவை ( 11 . 25 , 
22 .5 செ . மீ ) 


துண்டு : 


324 . வண்ணத்துண்டு 


5 . 70 மீட்டர் ஒன்றுக்கு 


306 . 


80s காஞ்சி பருத்தி 56 . 79 மீட்டர் ஒன்றுக்கு 
புடவைகள் 472 " 6 " 
சாதாரண காலை மாலை 
புடவை ( 11 . 25 , 15 செ . மீ ) 


325 . ஈரிழைத்துண்டு 

( 30 " x 60 "( 75x150 செ . மீ ) 


10 . 26 மீட்டர் ஒன்றுக்கு 


31 


தொடர் ரகங்கள் மற்றும் வேலை குறைந்தளவு அடிப்படை 
எண் பற்றிய விவரங்கள் 

ஊதிய வீதங்கள் 


(1) 


347 . 


தொடர் ரகங்கள் மற்றும் வேலை குறைந்தளவு அடிப்படை 
எண் பற்றிய விவரங்கள் ஊதிய வீதங்கள் 
(1) | 

( ரூ . காசு ) 
படுக்கை விரிப்பு ரகங்கள் : 
326 . 50 " x 90 " மீரா (125 x 14. 04 மீட்டர் ஒன்றுக்கு 

225 செ . மீ ) 
327 . 50 " x 90" டிசைன் 20 . 08 மீட்டர் ஒன்றுக்கு 

வடிவமைப்பு ( 125 x 225 
செ . மீ ) 


349. ) 


328 . 60 " x 90 " ( 150 x 225 செ . மீ ) 26 . 32 மீட்டர் ஒன்றுக்கு 


காடா ரகம் : 


329 . 20s x 20s வண்ண 


ம் 


9.61 மீட்டர் ஒன்றுக்கு 


330 . 2/ 30s x 105 வண்ண ம் 6 .69 மீட்டர் ஒன்றுக்கு 
331 . 2/ 40s x 208 தீரைச்சீலை/ 7 .33 மீட்டர் ஒன்றுக்கு 

பலகணிக்சட்டம் 


போர்வைகள் : 


332 . 2/ 17s x 10s (இரட்டை ) 31 . 30 மீட்டர் ஒன்றுக்கு 


லுங்கி ரகம் : 


333 . 60s x 40S லுங்கி 


31 . 30 மீட்டர் ஒன்றுக்கு 


விருதுநகர் வட்டம் : 


( ரூ . காசு ) 
40s x 40s கொடம் 73 .41 யூனிட் ஒன்றுக்கு 

ஆர்த்தி 120D x 40s 
348 . வட்டு கொடம் மொய்ப் 62 .55 யூனிட் ஒன்றுக்கு 

பேடு 120Dx40s 

சேலைப்பேடு 120D X 40s 61. 18 யூனிட் ஒன்றுக்கு 
350 . லட்டீஸ் 120D X 40s 61 . 96 யூனிட் ஒன்றுக்கு 
351 . 2/ 80s x 2/ 80s x 40 x 56 .51 யூனிட் ஒன்றுக்கு 

40 ஜனதா 5 .5 . மீட்டர் 
352 . 40 x 40 பருத்தி 

58 . 79 யூனிட் ஒன்றுக்கு 
353 . 40 x 40 வண்ண பார்வி 56.51 யூனிட் ஒன்றுக்கு 
354 . 40 x 40 வண்ண 

56 . 51 யூனிட் ஒன்றுக்கு 
புடவை 56s ரீட் 
355 . 2/80s X 60s லுங்கி 23 .67 யூனிட் ஒன்றுக்கு 
356 . 40s லுங்கி 1 . 22 x 2 . 00 25 .59 யூனிட் ஒன்றுக்கு 

72s ரீட் 
357 . 2/ 80s- 1. 22 x 2 . 00 லுங்கி 27 .65 யூனிட் ஒன்றுக்கு 
358 . 2/ 80s- 1 . 27 x 2. 00 லுங்கி 26 . 83 யூனிட் ஒன்றுக்கு 
359 . 1 .20 x 2 .00 40s x 40s 24.21 யூனிட் ஒன்றுக்கு 

லுங்கி 
360 . 1. 26 x 2 . 00 2/ 60 x 60s 25 . 04 யூனிட் ஒன்றுக்கு 
361. 2 / 80s x 2 / 80s 

18 .67 யூனிட் ஒன்றுக்கு 
பாலியஸ்டர் லுங்கி 
362 . 26s NF மேசை சோலை 47 .98 யூனிட் ஒன்றுக்கு 

வகை வேட்டி 
363 . 2 /40s 1 . 27 x 1 .83 1 6 . 75 யூனிட் ஒன்றுக்கு 

வேட்டி (வெளுக்கப்பட்டது ) 
364 . 2 /60s 1. 27 x1 .83 வேட்டி 20.59 யூனிட் ஒன்றுக்கு 

(வெளுக்கப்பட்டது ) 
365 . | 2/ 80s 1. 27 x 1 . 83 22.69 யூனிட் ஒன்றுக்கு 

வேட்டி (வெளுக்கப்பட்டது ) 
366 . 40s - 1 . 22 x 1 .83 வண்ண 16 .75 யூனிட் ஒன்றுக்கு 

வேட்டி 
367 . 60s - 1. 27 x 3 . 66 42. 36 யூனிட் ஒன்றுக்கு 

சன்ன வேட்டி 
368 . 2/ 60s - 1. 27 x 1 . 83 20 .59 யூனிட் ஒன்றுக்கு 

( வெளுக்கப்பட்டது ) 
369 . 2 / 80s - 1 . 27 x 1 . 83 22 . 82 யூனிட் ஒன்றுக்கு 

(வெளுக்கப்பட்டது ) 
40s - 1 . 22 x 1 . 83 16. 75 யூனிட் ஒன்றுக்கு 
வண்ண வேட்டி 
2 / 40s x 26s வேட்டி 52s 16 .75 யூனிட் ஒன்றுக்கு 
ரீட் 
2 /60s x 40s வேட்டி 72s 20.59 யூனிட் ஒன்றுக்கு 
ரீட் 
2 / 80s x 60s வேட்டி 80s 22 .82 யூனிட் ஒன்றுக்கு 
ரீட் 


334 . 120D செயற்கைப்பட்டு 

வட்டு 4 - 1 புடவை 


54 . 80 யூனிட் ஒன்றுக்கு 


335 . 120 " பிளைன் புட்டா 
336 . 120" தாழம்பூ புட்டா 
337 . 120" நாயகம் புட்டா 


56 .02 யூனிட் ஒன்றுக்கு 
87. 50 யூனிட் ஒன்றுக்கு 


68 .47 யூனிட் ஒன்றுக்கு 


338 . 120 " கட்டம் போட்ட புட்டா 59. 48 யூனிட் ஒன்றுக்கு 


339 . 120 " செயற்கைப்பட்டு மாமி 54 . 80 யூனிட் ஒன்றுக்கு 


340 . 40s X 40s ஜனதா 56 . 51 யூனிட் ஒன்றுக்கு 
341 . 40s x 40s சாலிமார் 56 .27 யூனிட் ஒன்றுக்கு 
342 . 40s x 40s மொய் கட்டம் 55 . 31 யூனிட் ஒன்றுக்கு 
343 . 40s x 40s வட்டுசாலிமர் 52 .58 யூனிட் ஒன்றுக்கு 

போட்டு 
344 . I 40s x 40s பட்டன் 38 . 03 யூனிட் ஒன்றுக்கு 

போட்டு 
345 . 40s x 40s திலகம் 59. 13 யூனிட் ஒன்றுக்கு 

புட்டா 
346 . 40s x 40s உதயகீதம் 40 . 97 யூனிட் ஒன்றுக்கு 

புட்டா போட்டு 


32 


தொடர் ரகங்கள் மற்றும் வேலை குறைந்தளவு அடிப்படை 
எண் பற்றிய விவரங்கள் 

ஊதிய வீதங்கள் 


( ரூ . காசு ) 


393 . 2/60s x40s சாம்பல் வண்ண 


9. 19 மீட்டர் ஒன்றுக்கு 


காடா 


394 . 2/ 40s சாம்பல் நிற பீஸ் 


8 .65 மீட்டர் ஒன்றுக்கு 


தொடர் ரகங்கள் மற்றும் வேலை குறைந்தளவு அடிப்படை 
எண் பற்றிய விவரங்கள் ஊதிய வீதங்கள் 

( 3 ) 

( ரூ . காசு ) 
374 . 2/ 17S ஜாக்குவார்டு 4 .85 யூனிட் ஒன்றுக்கு 

துண்டு 
( 19 " x 38 " ) ( 47 .5 x 

95செ.மீ ) 
375 . |2 /27s ஜாக்குவார்டு 7 .26 யூனிட் ஒன்றுக்கு 

துண்டு ( 60x120 செ . மீ ) 

( 24 ," x 48 " ) 
376 . 2 /17s 27 "X 54 " 

8 .65 யூனிட் ஒன்றுக்கு 
( 67 .5x135 செ . மீ ) 
26 " x 40 " துண்டு மடி 17. 30 மடி ஒன்றுக்கு 

( 65 x 100 செ . மீ ) 
378 . 26 " x 60 " துண்டு (65 x 26 .28 மடி ஒன்றுக்கு 

150 செ . மீ ) 
379. 20 " x 73" ( 65 x 182 . 5 31.13 மடி ஒன்றுக்கு 

செ . மீ ) 
380 . சீசன் துண்டு 32 ரீட் 24.21 மடி ஒன்றுக்கு 


395 . 26s 107 செ . மீ வண்ண 


பீஸ் 5 .09 மீட்டர் ஒன்றுக்கு 


396 . 2/ 80s 112 M 

வெளுக்கப்பட்ட பீஸ் 


11 .75 மீட்டர் ஒன்றுக்கு 


397 . 2/ 40s 102 G . M ./ சாம்பல் 


8 .65 மீட்டர் ஒன்றுக்கு 


பீஸ் 


398 . 2/ 60s 112 G . M . வண்ண 

பீஸ் 


10 . 38 மீட்டர் ஒன்றுக்கு 


399. 40s . x 40s 1. 17e x 20மீ 13 . 84 மீட்டர் ஒன்றுக்கு 

கட்டம் போட்ட துண்டு 


381 . 20sF x 76x 5 . 49 19 .01 மடி ஒன்றுக்கு 

வெளுக்கப்பட்ட ஈரிழைத் 
துண்டு மடி 


400 . 26s x 26s 36 / 116 x 16 " 43 . 77 மீட்டர் ஒன்றுக்கு 

கட்டுத் துணி 


382 . 20 " 64 x 5 . 49 சீசன் துண்டு 

மடி 


17 . 30 மடி ஒன்றுக்கு 


401. 20s x 40s 36 / 111 x 16 " 35 . 78 மீட்டர் ஒன்றுக்கு 

கட்டுத் துணி 


383 . 20s x 66 x 5 . 28 சிட்டி 

துண்டு மடி 


27. 15 மடி ஒன்றுக்கு 


402 . 20s x 20s 36 / 90 x 16 " 20 .94 மீட்டர் ஒன்றுக்கு 

கட்டுத் துணி 


384 . 20s 62x5 . 00 மீட்டர் 17 .15 மடி ஒன்றுக்கு 

தோவாளை 


403 . 


2 /80s x 71 டேனியர் 17 . 30 மீட்டர் ஒன்றுக்கு 
பாலியெஸ்டர் சட்டைத் துணி 


385 . 20s 61x4 . 80 மீட்டர் வண்ண 

பர்மா 


17 .15 மடி ஒன்றுக்கு 


404 . 2/ 80s x 83/ 84 டேனியர் 13 . 84 மீட்டர் ஒன்றுக்கு 

பாலியெஸ்டர் சட்டைத் துணி 


386 . 


2 / 40s 66 x 1 . 37 மீட்டர் 12 .63 மடி ஒன்றுக்கு 
வெளுக்கப்பட்ட டயமண்ட் 
துண்டு 


405 . 


2 /80s x 104 செ . மீ 
பாலியெஸ்டர் பீஸ் 


13. 84 மீட்டர் ஒன்றுக்கு 


8 .97 மடி ஒன்றுக்கு 


387 . 2/ 17s 69 x 1 . 38 மீட்டர் 

வண்ண தோவாளை துண்டு 


406 . 83 / 350 91 செ .மீ டெக்சோ 16 .43 மீட்டர் ஒன்றுக்கு 

பாலியெஸ்டர் 


5 .72 மடி ஒன்றுக்கு 


388 . 20s 66 x 1 . 37 சீசன் துண்டு 

மடி 


407 . D . P.M . பாலியெஸ்டர் 0 .97 16 .43 மீட்டர் ஒன்றுக்கு 

x 20மீ 82s ரீட் 


389 . I 26s 0 . 69s x 1 . 38 சிறப்பு 

துண்டு 


5. 87 மடி ஒன்றுக்கு 


408 . 2 /60s HT x 2 / 60 HT கோடு 9. 53 மீட்டர் ஒன்றுக்கு 

போட்ட பாலியெஸ்டர் 56s ரீட் 


390 . 2/ 17s 0 . 69 x 1 . 38 கட்டம் 8.65 மடி ஒன்றுக்கு 

போட்ட துண்டு 
391 . 2 /17s 0 . 69 x 1 . 38 7 .78 மடி ஒன்றுக்கு 

வெளுக்கப்பட்ட துண்டு 
392 . 2/ 40s x 20 சாம்பல் வண்ண 8 .65 மீட்டர் ஒன்றுக்கு 


409 . | 2 / 100s x 2/60s கட்டம் 11.26 மீட்டர் ஒன்றுக்கு 

56s ரீட் 
410. TV . புட்டா புடவை 99.60 மீட்டர் ஒன்றுக்கு 
411 . மாரிப்பூ 120 D 

66 .57 மீட்டர் ஒன்றுக்கு 
412 . பேட்டு மென்கட்டம் 120 D 61.55 மீட்டர் ஒன்றுக்கு 


காடா 


33 


தொடர் ரகங்கள் மற்றும் வேலை குறைந்தளவு அடிப்படை 
எண் பற்றிய விவரங்கள் ஊதிய வீதங்கள் 


தொடர் ரகங்கள் மற்றும் வேலை குறைந்தளவு அடிப்படை 
எண் பற்றிய விவரங்கள் 

ஊதிய வீதங்கள் 


( ரூ . காசு) 
439 . 2/ 40s x 40s காடா 56 " ரீட் 11 .05 மீட்டர் ஒன்றுக்கு 


440 . 2 / 60s x HT 83 x 85 14 . 01 மீட்டர் ஒன்றுக்கு 

பாலியெஸ்டர் 


441 . | 2 / 60s HT x 10 x பேன்சி 15. 57 மீட்டர் ஒன்றுக்கு 

கட்டம் 


442 . |830 x 155 டேக்ஸ் 17 . 30 மீட்டர் ஒன்றுக்கு 

பாலியெஸ்டர் 


443 . 2 / 40p x HT 2/ 40p HT 11.26 மீட்டர் ஒன்றுக்கு 

பாலியெஸ்டர் 
444 . 2 / 40 PC x 71 D 17 . 30 மீட்டர் ஒன்றுக்கு 

பாலியெஸ்டர் 
மதுரை வட்டம் 
445 . ஓற்றை பேட்டு 75D X 100s 37 . 00 மீட்டர் ஒன்றுக்கு 
446 . மீனா பேட்டு 75D X 100s 39.65 மீட்டர் ஒன்றுக்கு 
447 . அடையாறு பார்டர் 75D 39 .31 மீட்டர் ஒன்றுக்கு 

x 100s 


( 3 ) 

( ரூ . காசு ) 
413 . கட்டம் போட்ட புட்டா 120 D 65 . 16 மீட்டர் ஒன்றுக்கு 
414 . ரப்பர் கட்டம் 120 D 62. 77 (மீட்டர் ஒன்றுக்கு ) 
415 . நான்சி புட்டா 120 D 91.65 ( மீட்டர் ஒன்றுக்கு ) 
416 . மரிப்பு புட்டா 120 D 72.27 ( மீட்டர் ஒன்றுக்கு ) 
417 . எதிர் மைகேல் 120 D 57. 92 ( மீட்டர் ஒன்றுக்கு ) 
418 . அஞ்சல் புட்டா 120 D 91. 65 (மீட்டர் ஒன்றுக்கு ) 
419 . டவர் புட்டா 120 D 103 .74 யூனிட் ஒன்றுக்கு 
420. 40s மல்லம்மா பார்டர் 54.26 யூனிட் ஒன்றுக்கு 

புடவை 120 D 
421 . 40s பிர்ண்ட் பேட்டு 120 D 38 .56 யூனிட் ஒன்றுக்கு 
422 . 60s புதுப்புது கவிதை 120 .15 யூனிட் ஒன்றுக்கு 
423 . 60s கவரிமான் புட்டா 120D 162 .53 யூனிட் ஒன்றுக்கு 
424 . 60s தீபம் புட்டா 120D 198 .83 யூனிட் ஒன்றுக்கு 
425 . 120D X 40s 

63.30 யூனிட் ஒன்றுக்கு 
கோடம்பாக்கம் 

குண்டுமான் பேட்டு 
426 . 120D X 40s புட்டா பேட்டு 79.84 யூனிட் ஒன்றுக்கு 
427 . 40s x 40s 5 மீட்டர் பேட்டு 77 .46 யூனிட் ஒன்றுக்கு 

புட்டா 
428 . 40s x 40s 5 மீட்டர் பேட்டு 80. 41 யூனிட் ஒன்றுக்கு 

புட்டா 
429. 40s x 40s 5 மீட்டர் 65 . 54 யூனிட் ஒன்றுக்கு 

கோர்வை பேட்டு 
430 . 2/60s லுங்கி 72s ரீட் 23.52 யூனிட் ஒன்றுக்கு 
431 . 40s x 40s 1 . 22/ 2 மீட்டர் 12.09 யூனிட் ஒன்றுக்கு 

லுங்கி 
2/ 60s x 60s 1 . 27/ 1 .83 24.06 யூனிட் ஒன்றுக்கு 

மீட்டர் வேட்டி 
433 . 2/ 60s x 40s 1 . 27 / 1 . 83 20 . 59 யூனிட் ஒன்றுக்கு 

மீட்டர் வேட்டி 
434 . 40s x 40s கட்டம் போட்ட 17 . 30 யூனிட் ஒன்றுக்கு 

பீஸ் 72s ரீட் 
435 . 10s x 10s 36s ரீட் பீஸ் 7.78 மீட்டர் ஒன்றுக்கு 
436 . 2/ 40s x 20s 36s ரீட் பீஸ் 10 .38 மீட்டர் ஒன்றுக்கு 
437 . 2/ 80s X 60s 80s ரீட் பீஸ் 12.09 மீட்டர் ஒன்றுக்கு 
438 . 2/60S X 40s 64s ரீட் பீஸ் 18.18 மீட்டர் ஒன்றுக்கு 


448 . அப்சரா பார்டர் 75D X 100s 40. 31 மீட்டர் ஒன்றுக்கு 
449 . ஒரு பக்க பார்டர் 75D 43 . 13 மீட்டர் ஒன்றுக்கு 

x 100s 


450 . 


தில்லம்மா பார்டர் 75D x 65 .72 மீட்டர் ஒன்றுக்கு 
100s 


451 . சேவை மையம் 75D X 100s 44 . 48 மீட்டர் ஒன்றுக்கு 


452 . செல்ஃப் டிசைன் 75D X 85.73 மீட்டர் ஒன்றுக்கு 

100s 
453 . ராஜ் கமல் 75 X 80s 69.86 மீட்டர் ஒன்றுக்கு 


454 . கராச்சி 75D x 100s 


37 .79 மீட்டர் ஒன்றுக்கு 


ரீகல் அடையாறு 


38 .24 மீட்டர் ஒன்றுக்கு 


432 2 


456 . ஒரு பக்க குறுக்கு 50 . 70 மீட்டர் ஒன்றுக்கு 

75D x 100s | 


( OD A 


457 . மீகா செக் ( 3 x 1 ) 75D 50.76 மீட்டர் ஒன்றுக்கு 

x 100s 
458 . அடையாறு வகை 8 x 1 45 . 89 மீட்டர் ஒன்றுக்கு 

கட்டம் போட்ட புட்டா 


459 . 


அடையாறு வகை 8 x 1 62 . 04 மீட்டர் ஒன்றுக்கு 
கட்டம் போட்ட புட்டா75D 
x 100s 


460 . கராச்சி புட்டா 75D X 100s 53 .86 மீட்டர் ஒன்றுக்கு 


தொடர் ரகங்கள் மற்றும் வேலை குறைந்தளவு அடிப்படை 
எண் பற்றிய விவரங்கள் ஊதிய வீதங்கள் 
( 1) ( 2 ) 

( ரூ . காசு ) 
461 . கராச்சி பிஆர்பி புட்டா 75D 67 .19 மீட்டர் ஒன்றுக்கு 

x 100s 


தொடர் ரகங்கள் மற்றும் வேலை குறைந்தளவு அடிப்படை 
எண் பற்றிய விவரங்கள் 

ஊதிய வீதங்கள் 
( 2 ) 

( ரூ . காசு ) 


482 . 40s கார்டட் துணிகள் 40s 8 .18 மீட்டர் ஒன்றுக்கு 

x 40s 


462 . புட்டா செல்ஃப் 75D X 100s 87 .50 மீட்டர் ஒன்றுக்கு 


483 . 60s புடவைகள் (5 .5மீட்டர் ) 79. 77 யூனிட் ஒன்றுக்கு 

60s x 60s 


463 . சரிகை செல்ஃப் 75D X 100s 98 . 34 மீட்டர் ஒன்றுக்கு 


484 . 60s சுசிலா பார்டர் 

( 5 .5மீட்டர் ) 60s x 60s 


58 .79 யூனிட் ஒன்றுக்கு 


464 . கொடிமலர் சோல்டர் 130.11 மீட்டர் ஒன்றுக்கு 

செல்ஃப் 75D X 100s 


485 . டர்கி துண்டு ( 1. 40) 2/17 6. 22 யூனிட் ஒன்றுக்கு 


x 20s 


கராச்சி ( 8 x 1 ) பிஆர்பி 130 .11 மீட்டர் ஒன்றுக்கு 
கிளப் 75D 100s 


466 . சாதா பார்டர் 75D X 100s 31 .64 மீட்டர் ஒன்றுக்கு 


486 . டர்கி துண்டு (1 .20 ) 2 /17 5.55 யூனிட் ஒன்றுக்கு 

x 20s 


467 . சாதா நார்முடி 75D x 100s 29 .65 மீட்டர் ஒன்றுக்கு 


487 . | 

வண்ண புடவைகள் 
( 5 . 50மீ ) 80 


72 .61 யூனிட் ஒன்றுக்கு 


468 . சிறப்பு 


85. 43 மீட்டர் ஒன்றுக்கு 


488 . வேட்டிகள் ( 1. 85மீ ) 40s x 

26s 


15 .57 யூனிட் ஒன்றுக்கு 


469 . 4 x 1 தனி கட்டம் 51.89 மீட்டர் ஒன்றுக்கு 

அடையாறு டைப் 


489 . புடவைகள் (5 . 50மீ) 60s x 

60s 


55 . 31 யூனிட் ஒன்றுக்கு 


தேவேந்திர டிசைன் 120s 28 . 46 மீட்டர் ஒன்றுக்கு 
x 80s 


வேட்டிகள் (3. 65மீ ) 60s x 38.92 யூனிட் ஒன்றுக்கு 
60s 


471 . லுங்கிகள் ( 2 . 80 மீட்டர் 2/ 60s 21.6 மீட்டர் ஒன்றுக்கு 

x 40s ) 


491 . வெள்ளை நிறத் துண்டு 10. 38 யூனிட் ஒன்றுக்கு 

( 1 .55மீ ) 40s x 26s 


472 . லுங்கிகள் (2 . 00 மீட்டர் 2 /60s 24. 23 யூனிட் ஒன்றுக்கு 

x 40s ) 


வேட்டிகள் ( 1. 85மீ ) 2/ 40s 11. 26 யூனிட் ஒன்றுக்கு 
x 26s 


473 . பாலியெஸ்டர் சட்டை துணி 16 .26 யூனிட் ஒன்றுக்கு 

- 4 டிரேடல்ஸ் 2 /60S TPM 


படுக்கை விரிப்புகள் ( 2 .25 ) 17.30 யூனிட் ஒன்றுக்கு 
2 /17nf x 2 /17nf 


474 . 40s x 40s லுங்கிகள் ( 1 . 80 17 . 63 மீட்டர் ஒன்றுக்கு 

செ . மீ .) 40s x 40s 


494 . வண்ண த் துண்டுகள் 

( 1 . 35மீ ) 2 / 17nf x 20s 


4 . 34 யூனிட் ஒன்றுக்கு 


475 . 60s x 40s லுங்கிகள் (1 .90 25 .51 யூனிட் ஒன்றுக்கு 

செ . மீ .) 60s x 40s 


495 . வேட்டிகள் ( 1. 85மீ ) 2 /60s 13.84 யூனிட் ஒன்றுக்கு 

x 40s 


476 . 40s x 40s ஜனதா 56 .51 யூனிட் ஒன்றுக்கு 

புடவைகள் (5 .5 ) 40s x 40s 


496 . சீசன் துண்டுகள் ( 1. 25மீ ) 4.34 யூனிட் ஒன்றுக்கு 

2/ 17nf x 20s 


477 . 80s ஜரிகை புடவைகள் 

( 5 . 50மீ. ) 80s x 80s 


113 .06 யூனிட் ஒன்றுக்கு 


லுங்கிகள் ( 1.190மீ ) 40s 15 .23 யூனிட் ஒன்றுக்கு 
x 40s 


478 . 40s கோர்வை புடவைகள் 51 .87 யூனிட் ஒன்றுக்கு 

( 5 . 00மீட்டர் . ) 40s x 40s 


498 . சீசன் துண்டுகள் 

( 1 . 30மீட்டர் ) 40s x 26s 


6 .92 யூனிட் ஒன்றுக்கு 


479. 40s குங்கம் புடவைகள் 47 . 06 யூனிட் ஒன்றுக்கு 

( 5 . 00மீட்டர் . ) 40s x 40s 


499 . காட்டன் புட்டா மரிப்பு 60.52 யூனிட் ஒன்றுக்கு 

புடவைகள் 60s x 60s 


480 . 40s x 40s பேட்டு புடவைகள் 54 . 75 யூனிட் ஒன்றுக்கு 

40s x 40s 


500 . வேட்டிகள் ( 1.27 மீட்டர் and 20.59 யூனிட் ஒன்றுக்கு 

1 .83மீ .) 2 / 60s x 40s 


481 . 40s x 40s 72s ரீட் லுங்கிகள் 

40s x 40s 


28 .82 யூனிட் ஒன்றுக்கு 


35 


தொடர் ரகங்கள் மற்றும் வேலை குறைந்தளவு அடிப்படை 
எண் பற்றிய விவரங்கள் ஊதிய வீதங்கள் 


தொடர் ரகங்கள் மற்றும் வேலை குறைந்தளவு அடிப்படை 
பற்றிய விவரங்கள் 

ஊதிய வீதங்கள் 


( 2 ) 


( 2 ) 


( ரூ . காசு ) 


( ரூ . காசு ) 
501 . வேட்டிகள் ( 1 . 27மீ . and 17.82 யூனிட் ஒன்றுக்கு 

1 . 83மீ . ) 2 / 40s x 26s 


2 . 65 யூனிட் ஒன்றுக்கு 


514 . % JQ (18 " x 30 " ) 314 

பவுண்டு ( 45 x 95செ . மீ . ) 
( 1 . 473கி .கி .) 


502 . வெள்ளை நிறத் 5 .90 யூனிட் ஒன்றுக்கு 

துண்டுகள் ( 24 " x 48" ) 
20s x 20s ( 60 X 120 செ .மீ .) 


515 . % JQ சிறிய ஜாக்குவார்டு 24. 89 யூனிட் ஒன்றுக்கு 

( 27 " x 54 " ) 13 பவுண்டு 
2 /17 x 2/ 30s x 26s (5 . 896 
கி . கி . )(67 .5 x 135 செ . மீ . 


503 . வெள்ளை நிறத் 6 . 90 யூனிட் ஒன்றுக்கு 

துண்டுகள் ( 27 " x 54 " ) 
( 67 .5 x 135 செ .மீ .) 


12 JQ ( 27 " x 54 " ) 12 21.94 யூனிட் ஒன்றுக்கு 
பவுண்டு (5 . 443கிகி ) ( 67 . 5 
x 135 செ . மீ .) 2/ 17 x 2/ 30s 
x 26s 


504 . வெள்ளை நிறத் 7 . 86 யூனிட் ஒன்றுக்கு 

துண்டுகள் ( 30 " x 60 " ) 
20s x 20s ( 75 x 150 செ .மீ .) 


505 . டயமண்டு துண்டுகள் ( 30 " 9. 08 யூனிட் ஒன்றுக்கு 

x 60" ) 2/ 40s X 20s 


முழு அளவிலான 14 . 96 யூனிட் ஒன்றுக்கு 
ஜாக்குவார்டு (27" x 54 " ) 
( 67 .5 x 135 செ . மீ . ) 10 
பவுண்டு (4 . 535 கி . கி .) (2 / 17 
x 2 /17 x 20s ) 


506 . வண்ண த் துண்டுகள் ( 27 " 6 .90 யூனிட் ஒன்றுக்கு 

x 24 " ) 2/ 17nf x 2nf 
( 67 . 5 x 135 செ . மீ . ) 


518 . 1 ஜாக்குவார்டு ( 27 " x 12.01 யூனிட் ஒன்றுக்கு 

54 " ) (67. 5 x 135 செ .மீ .) 
9 பவுண்டு (4 . 082 கி .கி . ) 


5 .55 யூனிட் ஒன்றுக்கு 


வண்ணத் துண்டுகள் 
( 24 " x 48" ) 
60 x 120 செ . மீ . 


11 .11 யூனிட் ஒன்றுக்கு 


519 . 1 ஜாக்குவார்டு ( 27 " x 

54 " ) (67 .5 x 135 செ . மீ .) 
8 பவுண்டு ( 3 . 628 கி . கி . ) 


508 . 


வண்ணக் கைக்குட்டைகள் 3.01 யூனிட் ஒன்றுக்கு 
( 15 " x 24 " ) 
37 . 5 x 60 செ . மீ .) 
( 2/ 17 x 2 /17s x 20s ) 


10 .57 யூனிட் ஒன்றுக்கு 


12 ஜாக்குவார்டு பவுண்டு 
( 27 " x 54 " ) (67 . 5 x 135 
செ . மீ . ) 7 பவுண்டு ( 3 . 175 


கி . கி .) 


509 . % ஜாக்குவார்டு துண்டுகள் 12 .69 யூனிட் ஒன்றுக்கு 

( 27 " x 54 " ) 2 / 17 x 
2 /17s x 20s 9 பவுண்டு 
( 4 . 082 கி . கி . ) ( 67 . 5 x 
135செ. மீ . ) 


7 .61 யூனிட் ஒன்றுக்கு 


521 . டர்க்கி ( 27 " x 54 ") 8 

பவுண்டு 2 / 17 x 2/17s x 
10s (67 .5 x 135 செ . மீ . ) 
( 3 .628 கி .கி . ) 


7.29 யூனிட் ஒன்றுக்கு 


510 . 1 ஜாக்குவார்டு துண்டுகள் 10 .70 யூனிட் ஒன்றுக்கு 

( 24 " x 48 " ) 7 பவுண்டு 
2 / 17 x 2 / 17 x 20s 
( 3 . 175 கி .கி . ) (60 x 120 
செ . மீ . ) 


டர்க்கி ( 27 " x 54 " ) 7 
பவுண்டு 2 / 17 x 2 /17s x 
10s ( 3 . 175கி .கி . ) 


வனஜா ( 27 " x 54" ) 5 4. 21 யூனிட் ஒன்றுக்கு 
பவுண்டு 2 /17 x 2/17s x 
10s (2 . 267கி . கி . ) 


511 . 12 JQ டெர்ரி துண்டுகள் ( 24 " 9. 76 யூனிட் ஒன்றுக்கு 

x 54 " ) (60 x 135 செ .மீ .) 
6 12 பவுண்டு 2/ 17 x 20s 
( 2 . 947 கி . கி . ) 


7 ஜாக்குவார்டு ( 24" x 48 " ) 10 .57 யூனிட் ஒன்றுக்கு 
8 பவுண்டு 2 /17 x 2/ 17s 
x 10s (60 x 120 செ .மீ .) 
( 3 .628 கி .கி .) 


9.66 யூனிட் ஒன்றுக்கு 


512 . % JQ ( 26 " x 52 ") 6 பவுண்டு 

2 / 17 x 20s ( 65 x 130 
செ . மீ . ) ( 2 .721கி . கி . ) 


525 . 12 ஜாக்குவார்டு ( 24 " x 48" ) 10.15 யூனிட் ஒன்றுக்கு 

7 பவுண்டு 2/ 17 x 2 / 17s x 
10s ( 3 . 175 கி . கி .) 


513 . % JQ ( 24 " x 48 ") 514 8 .08 யூனிட் ஒன்றுக்கு 

பவுண்டு 2 /17 x 20s (60 
x 120 செ . மீ . ) ( 2 . 386கி .கி .) 


தொடர் ரகங்கள் மற்றும் வேலை குறைந்தளவு அடிப்படை 
எண் பற்றிய விவரங்கள் ஊதிய வீதங்கள் 


தொடர் ரகங்கள் மற்றும் வேலை குறைந்தளவு அடிப்படை 
எண் பற்றிய விவரங்கள் 

குறைந்தளவு இப்படை 


( 2 ) 


( 1) 


( ரூ . காசு ) 


530 . 


( ரூ . காசு ) 
526 . % முழு அளவிலான 13.16 யூனிட் ஒன்றுக்கு 

ஜாக்குவார்டு ( 24" x 48 " ) 
8 பவுண்டு 2/ 17 x 2 /17s 

x 10s ( 3 .628 கி .கி .) 
527 . டர்க்கி துண்டுகள் 

6 .11 யூனிட் ஒன்றுக்கு 
( 24 " x 48 " ) | 
( 60 x 120 செ . மீ .) 7 
பவுண்டு 2 /17 x 2 /17s x 

10s ( 3 . 475 கி . கி . ) 
528 . 1/2 ஜாக்குவார்டு ( 24 " x 48 " ) 8. 87 யூனிட் ஒன்றுக்கு 

6 பவுண்டு 2 /17s x 2/17s 
x 20s (60 x 120 செ .மீ .) 

( 2 . 721 கி .கி . ) 
529 . % ஜாக்குவார்டு ( 20 " x 40" ) 7.61 யூனிட் ஒன்றுக்கு 

5 பவுண்டு 2/ 17s x 2/ 17s 
x 20s ( 50 x 100 செ . மீ .) 
( 2 . 267 கி . கி . ) 
முழு அளவிலான 8 .57 யூனிட் ஒன்றுக்கு 
ஜாக்குவார்டு ( 20 " x 40 " ) 
6 பவுண்டு 2 /17s x 2 /17s 

x 20s ( 2 .721 கி .கி . ) 
531 . சிறிய ஜாக்குவார்டு ( 20 " 15. 66 யூனிட் ஒன்றுக்கு 

x 20 " ) 7 பவுண்டு 2 / 17s 
x 2/ 30s x 26s (50 x 50 
செ . மீ . ) ( 3 .175 கி . கி .) 
முழு அளவிலான 7 .48 யூனிட் ஒன்றுக்கு 
ஜாக்குவார்டு (20" x 35 " ) 
4 பவுண்டு 2/ 17s x 2/ 17s 
x 20s (50 x 87 .5 செ .மீ .) 
( 1 .814 கி . கி . ) 
முழு அளவிலான 20 .94 யூனிட் ஒன்றுக்கு 
ஜாக்குவார்டு ( 30 " 
x 60 " ) 12 பவுண்டு 
2 / 17s x 2 /17s x 20s 
( 75 x 150 செ . மீ .) (5 . 443 
கி . கி . ) 
12 ஜாக்குவார்டு ( 19" x 38 " ) 6 .34 யூனிட் ஒன்றுக்கு 
4 பவுண்டு 2 /17s x 2 /17s 
x 20s ( 47 .5 x 95 செ . மீ .) 

( 1. 814 கி . கி .) 
535 முழு அளவிலான 8 .03 யூனிட் ஒன்றுக்கு 

ஜாக்குவார்டு ( 14 " x 
38 " ) 412 பவுண்டு 
2 /17s x 2 /17s x 20s 
( 35 x 95 செ . மீ .) ( 2 .040 
கி . கி .) 


537 . |மோனா ( 18 " x 27 " ) 34 1. 99 யூனிட் ஒன்றுக்கு 

பவுண்டு 2 /17s x 2 /17s 
x 10s ( 45 x 67 .5 செ . மீ . ) 

( 0 . 793கி .கி . ) 
538 . | மோனா (18 " x 27 " ) 21 1. 99 யூனிட் ஒன்றுக்கு 

பவுண்டு 2 /17s x 2 /17s 
x 10s ( 45 x 67 .5 செ . மீ .) 

( 0. 964கி .கி . ) 
539 . டெர்ரி டாட் ( 18 " x 27 " ) 2 1 . 99 யூனிட் ஒன்றுக்கு 

1 / 8 பவுண்டு 2/ 17s x 2/ 17s 
x 10s ( 45 x 67 .5 செ . மீ . ) 

( 0 . 964கி . கி .) 
540. டெர்ரி டாட் ( 18 " x 27 " ) 212 2 .54 யூனிட் ஒன்றுக்கு 

பவுண்டு 2/ 17s x 2 /17s x 
10s ( 45 x 67 .5 செ . மீ .) 

( 1 . 133கி .கி . ) 
541 . மோனா (18 " x 27 " ) 2 % 2 .78 யூனிட் ஒன்றுக்கு 

பவுண்டு 2 /17s x 2 /17s 
x 10s ( 45 x 67. 5 செ . மீ .) 

( 1 . 133கி .கி . ) 
542 . தும்பியா ( 18 " x 8 " ) 1 % 1.28 யூனிட் ஒன்றுக்கு 

பவுண்டு 2 / 17s x 2 / 17s 
x 10s ( 45 x 70 செ . மீ .) 

( 0 .679கி .கி . ) 
543 . சிறிய ஜாக்குவார்டு ( 18 " x 10.43 யூனிட் ஒன்றுக்கு 

27 " ) 5 பவுண்டு ( 45 x 67 .5 

செ . மீ . ) ( 2 . 267கி .கி . ) 
544 . மோனா ( 18 " x 20 " ) 114 1. 37 யூனிட் ஒன்றுக்கு 

பவுண்டு 2 / 17s x 30s x 
10s ( 45 x 50 செ .மீ .) ( 0 .568 
கி .கி . ) 
முழு அளவிலான 

15 .40 யூனிட் ஒன்றுக்கு 
ஜாக்குவார்டு ( 24 " x 54 " ) 
2 /17s x 2/17s x 20s 

( 60 x 135 செ .மீ . ) 
546 . 

முழு அளவிலான 4 .53 யூனிட் ஒன்றுக்கு 
ஜாக்குவார்டு (24 " x 16 " ) 
2 /17s x 2/ 17s x 20s (60 

x 40 செ . மீ .) 
547 . 1 ஜாக்குவார்டு ( 15 " x 25 " ) 3. 35 யூனிட் ஒன்றுக்கு 

212 பவுண்டு 2 /17s x 2 /17s 
x 20s ( 37 .5 x 62 .5 செ . மீ . ) 
( 1 .133 கி .கி . ) 
முழு அளவிலான 

4 .62 யூனிட் ஒன்றுக்கு 
ஜாக்குவார்டு ( 15 " x 25 " ) 
272 பவுண்டு 2 /17s x 
2 / 17s x 20s (37. 5 x 
62 .5 செ .மீ . ) ( 1 . 133 கி .கி . ) 
வண்ணக்கைக்குட்டைகள் 0 . 90 யூனிட் ஒன்றுக்கு 
( 15 " x 25 ") 2/ 17s x 
2/ 17s ( 37 . 5 x 62 .5 
செ . மீ . ) 


533 . 


545 . 


534 . 


548 . 


536 . 


முழு அளவிலான 4 . 70 யூனிட் ஒன்றுக்கு 
ஜாக்குவார்டு ( 19 " 
x 22 " ) 312 பவுண்டு 
2 / 17s x 2 /17s x 20s 
( 47 . 5 x 56 செ . மீ ) ( 1 .586 
கி . கி .) 


549 . 


தொடர் ரகங்கள் மற்றும் வேலை 
எண் பற்றிய விவரங்கள் 


குறைந்தளவு அடிப்படை 
ஊதிய வீதங்கள் 


தொடர் ரகங்கள் மற்றும் வேலை குறைந்தளவு அடிப்படை 
எண் பற்றிய விவரங்கள் 

ஊதிய வீதங்கள் 


(1) 


( ரூ . காசு ) 
562 . % ஜாக்குவார்டு ( 48 " x 75 ") 32. 96 யூனிட் ஒன்றுக்கு 

134 பவுண்டு 2117s 
x 2 / 17s x 10s 
( 120 x 187 . 5 செ . மீ .) ( 0. 793 

கி . கி . ) 
563 . |சிறிய ஜாக்குவார்டு 23 .14 யூனிட் ஒன்றுக்கு 

( 2 7 " x 5 4 " ) 
11 % , பவுண்டு 2 / 17s x 2/17s 
x 20s (67 .5 x 135 செ . மீ .) 
( 5 . 102 கி .கி . ) 


564 . 


1 .52 யூனிட் ஒன்றுக்கு 


முழு அளவிலான 
ஜாக்குவார்டு ( 11 " x 11 " ) 
3/4 பவுண்டு 2/17s x 2/17s 
x 20s 
( 27 .5 x 27 . செ . மீ .) 
( 0. 330 கி . கி . ) 


565 . 


முழு அளவிலான 8.57 யூனிட் ஒன்றுக்கு 
ஜாக்குவார்டு ( 22 " x 40" ) 
572 பவுண்டு 2/17s x 2 /17s 
x 20s ( 55 x 100 செ . மீ . ) 
( 2 . 498 கி . கி . ) 


( 3) 

( ரூ . காசு ) 
550 . % ஜாக்குவார்டு (18 " x 27 ") 3. 76 யூனிட் ஒன்றுக்கு 

214 பவுண்டு 2/17s x 2 / 17s 
x 20s ( 45 x 67 .5 செ . மீ .) 

( 1 .246 கி . கி . ) 
551 . சிறிய ஜாக்குவார்டு 4 .19 யூனிட் ஒன்றுக்கு 

( 12 " x 12 " ) 112 பவுண்டு 
2 / 17s x 2/ 30s x 26s 
( 30 x 30 செ . மீ .) 

( 0 .678 கி . கி .) 
552 . 

டர்க்கி (13 " x 10 " ) 2/ 17s 1.13 யூனிட் ஒன்றுக்கு 
x 2/17s x 10s ( 32 .5 x 25 

செமீ.) 
553 . முழு அளவிலான 

1 .52 யூனிட் ஒன்றுக்கு 
ஜாக்குவார்டு ( 8 " x 
8 " ) 300 கிராம்கள் 
2/17sx 2/17s x 20s 

( 20x20 செமீ.) 
554 . சிறிய ஜாக்குவார்டு 

3 .44 யூனிட் ஒன்றுக்கு 
( 12" x 9" ) 2/ 27s x 
2 / 30s x 26s 

( 30 x 22 .5 செ . மீ . ) 
555 . சிறிய ஜாக்குவார்டு 

15 .66 யூனிட் ஒன்றுக்கு 
( 20" x 10" ) 7 பவுண்டு 
( 3 . 175 கி . கி . ) 2 /17s x 
2/ 30s x 20s 

( 50 x 25 செ .மீ .) 
556 . சிறிய ஜாக்குவார்டு 

6.30 யூனிட் ஒன்றுக்கு 
( 12 " x 18 " ) 2 பவுண்டு 
2 / 17s x 2 / 30s x 26s 
( 50 x 45 செ . மீ .) 

( 0 . 907 கி . கி . ) 
557 . சிறிய ஜாக்குவார்டு 

24 .89 யூனிட் ஒன்றுக்கு 
( 2712 " x 55 " ) 
12 பவுண்டு 2 /17s x 
2 / 30s x 20s 
( 68 . 75 x 137 . 5 செ .மீ . ) 

( 5 . 895 கி .கி . ) 
558 . சிறிய ஜாக்குவார்டு ( 27 " x 23.14 யூனிட் ஒன்றுக்கு 

48 " ) 11 பவுண்டு 2/ 17s x 
2 / 30s x 20s ( 67 .5 x 120 

செ . மீ .) (4 . 988 கி .கி . ) 
559 . சிறிய ஜாக்குவார்டு ( 20 " 14.72 யூனிட் ஒன்றுக்கு 

x 30 " ) 6 % பவுண்டு 2 / 17s 
x 2 / 30s x 20s (50 x 75 

செ . மீ . ) (2 . 947 கி .கி . ) 
560 . சிறிய ஜாக்குவார்டு ( 30 " x 33 .28 யூனிட் ஒன்றுக்கு 

60 " ) 15% பவுண்டு 2 /17s 
x 2 / 30s x 20s ( 75 x 150 

செ . மீ .) (7 . 029 கி .கி . ) 
561 . % ஜாக்குவார்டு ( 35 " x 54 " ) 19.01 யூனிட் ஒன்றுக்கு 

1172 பவுண்டு 2/ 17s x 2/ 17s 
x 20s ( 87 . 5 x 135 செ . மீ .) 
( 5 . 102 கி .கி . ) 


566 . சிறிய ஜாக்குவார்டு 8 .89 யூனிட் ஒன்றுக்கு 

( 18 " x 24 " ) 4 பவுண்டு 
2 /17s x 2 / 30s x 20s 

( 45 x 60 செ . மீ .) 
567 . % ஜாக்குவார்டு ( 127 " x 2 .39 யூனிட் ஒன்றுக்கு 

20 " ) 174 பவுண்டு 2/ 17s x 
2 / 17s x 20s ( 31 . 25 x 50 

செ . மீ .) (0 . 793 கி .கி . ) 
568 . 1 ஜாக்குவார்டு ( 12 " x 18" ) 2 .39 யூனிட் ஒன்றுக்கு 

1/2 பவுண்டு 2 /17s x 2 / 17s 
x 20s ( 30 x 45 செ . மீ . ) 

( 0 .679 கி .கி .) 
569 . சிறிய ஜாக்குவார்டு 11.20 யூனிட் ஒன்றுக்கு 

( 20 " x 28" ) 5 பவுண்டு 
2 /17s x 2 /30s x 26s (50 

x 70 செ . மீ .) (2 . 267 கி .கி . ) 
570 . சிறிய ஜாக்குவார்டு 

8 .89 யூனிட் ஒன்றுக்கு 
( 14 " x 30 " ) 2 /17s x 
2 / 30s x 26s ( 35 x 75 
செ .மீ .) (2 . 65 கி .கி .) 
சிறிய ஜாக்குவார்டு 20. 74 யூனிட் ஒன்றுக்கு 
( 28 " x 44 " ) 
11 பவுண்டு 2/17s x 
2/ 30s x 26s ( 4. 989 

கி . கி .) ( 70 x 110 செ .மீ . ) 
572 . 12 ஜாக்குவார்டு ( 30 " x 60 " ) 19.01 யூனிட் ஒன்றுக்கு 

2 / 17s x 2/ 30s x 20s ( 75 
x 150 செ .மீ .) 


38 


தொடர் ரகங்கள் மற்றும் வேலை குறைந்தளவு அடிப்படை 
எண் பற்றிய விவரங்கள் ஊதிய வீதங்கள் 


[ அரசாணை ( 2D ) எண் . 70, தொழிலாளர் மற்றும் 
வேலைவாய்ப்பு ( J1 ) த் துறை , 10 ஜூலை 2018 .) 


1948 - ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் சட்டத்தின் 
( ரூ . காசு ) 

(மத்தியச் சட்டம் 11 / 1948 ) 3 - ஆம் பிரிவைச் சேர்ந்த 
573 . 60 " அங்குலம் அகலமுள்ள 44. 10 யூனிட் ஒன்றுக்கு (1) உட்பிரிவின் (b ) பகுதியிலும் , மேற்சொன்ன சட்டத்தின் 

ஆட்டோ மினி ( 150 செ .மீ . ) 
2 /17s x 2 / 30s x 26s 

5 - ஆம் பிரிவைச் சேர்ந்த (2) உட்பிரிவிலும் வழங்கப்பட்டுள்ள 

அதிகாரங்களைக் கொண்டு வெளியிடக் கருதியுள்ள பின்வரும் 
574 . 55 " அங்குலம் அகலமுள்ள 40 . 46 யூனிட் ஒன்றுக்கு 

வரைவு அறிவிக்கை , மேற்சொன்ன சட்டத்தின் 5 - ஆம் பிரிவைச் 
ஆட்டோ மினி (137 .5 செ . மீ . ) 
2 /17s x 2 / 30s x 26s 

சேர்ந்த (1 ) உட்பிரிவின் (b ) பகுதியில் கோரியுள்ளவாறு , அதனால் 
கூடுதல் ஊதியங்கள் : 

பாதிக்கப்படக்கூடிய அனைவரின் தகவலுக்காக இதனால் 

வெளியிடப்படுகிறது . 
வேட்டி .- கூடுதல் பணிக்கு கூடுதல் ஊதியம் வழங்கப்பட 
வேண்டும் , பேட்டு பார்டர் வடிவமைப்பின் அளவிற்கேற்ப , அடிப்படை 
ஊதியத்தில் 5 சதவீதம் முதல் 15 சதவீதம் வரையில் அல்லது 

2 . இது தொடர்பாக , 16 - 10 - 2018 - ஆம் நாளன்று அல்லது 
அதற்கும் அதிகமாகக் கூடுதல் ஊதிய வீதம் வேறுபடுகிறது . அதற்கு முன்னர் , எவரிடமிருந்தேனும் வரப்பெறுகிற மறுப்புரை 

புடவைகள் .- கூடுதல் பணிக்காக , கூடுதல் ஊதியம் அல்லது கருத்துரை தமிழ்நாடு அரசால் பிரிசீலிக்கப்படுமென்றும் 
வழங்கப்பட வேண்டும் . கூடுதல் பணியின் (பார்டர் , புட்டா மற்றும் 

இதனால் அறிவிக்கப்படுகிறது . மறுப்புரை அல்லது கருத்துரை 
முந்தானை வடிவமைப்பு முதலியவை ) தன்மை / தொழில் நுணுக்கம் 
ஆகியவற்றின் அடிப்படையில் , அடிப்படை ஊதியத்தில் 5 சதவீதம் 

ஏதேனுமிருப்பின் அதனை , சென்னை - 600 006 - இல் உள்ள 
முதல் 20 சதவீதம் வரை அல்லது அதற்கும் அதிகமாகக் கூடுதல் தொழிலாளர் ஆணையாளர் மூலம் அரசு முதன்மைச் செயலாளர் , 
ஊதிய வீதம் வேறுபடுகிறது . 

தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை , தலைமைச் செயலகம் , 
விளக்கங்கள் . - மேலே நிர்ணயிக்கப்பட்ட குறைந்த அளவு சென்னை - 600 009 என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும் . 
ஊதியங்களோடு கீழே குறிப்பிட்டுள்ளவாறு அகவிலைப்படி 
வழங்கப்பட வேண்டும் . 

வரைவு அறிவிக்கை 
அகவிலைப்படியானது , அடிப்படை ஊதியம் மற்றும் 
உற்பத்தித் திறனுடன் இணைந்த அதிகப்படியான 

1948 - ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் சட்டத்தின் 
ஊதியத்தில் 10 சதவீதம் வரை என்ற வீதத்தில் , இந்த (மத்தியச் சட்டம் 11/1948 ) 3 - ஆம் பிரிவைச் சேர்ந்த (1) உடபிரிவின் 
அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் ( b ) பகுதி , 5 - ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 2 ) உட்பிரிவு 
நாளிலிருந்த வழங்கப்பட வேண்டும் . 

ஆகியவற்றில் கீழ் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டும் , 
(ii ) அடுத்து திருத்தியமைக்கப்படும் வரையில் , தற்போதுள்ள 

13 - 08 - 2014 - ஆம் நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழின் பாகம் - || - பிரிவு 
அடிப்படை ஊதியம் மற்றும் அதிகப்படியான 
ஊதியம் ஆகியவற்றில் 5 சதவீதம் என்ற வீதத்தில் 

2 - இல் , 534 முதல் 537 வரையிலான பக்கங்களில் ( ஆங்கிலத்தில் ) 
ஒவ்வோராண்டும் ஏப்ரல் முதல் நாளன்று அகவிலைப்படி வெளியிடப்பட்ட தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் 
உயர்த்தப்பட வேண்டும் . 

துறையின் II(2)/LE/ 478/ 2014 - ஆம் எண் அறிவிக்கையை ரத்து 
( 2) ஒரே பணியை அல்லத ஒரே தன்மை கொண்ட பணியை செய்துவிட்டு அதற்குப் பதிலாகவும் , தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் , 
செய்யும் போது , ஊதியங்கள் வழங்குவதில் ஆண் , பெண் 

கீழேயுள்ள விவர அட்டவணையின் (2 ) ஆம் நெடும்பத்தியில் 
தொழிலாளர்களுக்கிடையே பாகுபாடு காட்டக்கூடாது . 

குறிப்பிடப்பட்டவாறாக தமிழ்நாடு மாநிலத்தில் உணவு பதப்படுத்தல் 
( 3) இங்கு நிர்ணயிக்கப்பட்ட குறைந்த அளவு ஊதியங்களைக் 
காட்டிலும் , தற்போது வழங்கப்படு ஊதியங்கள் , அதிகமாக இருக்கம் 

தொழிலில் பணியமர்த்தப்பட்டுள்ள பணியாளர் வகையினருக்கு 

தாழ 
இடங்களிலெல்லாம் தற்போதைய ஊதியங்களே தொடர்ந்து வழங்கத்தக்க குறைந்தளவு ஊதிய வீதங்களை , அந்த விவர 
வழங்கப்பட வேண்டும் . 

அட்டவணையின் ( 3 ) மற்றும் (4 ) ஆம் நெடும்பத்திகளில் 

குறிப்பிடப்பட்டுள்ளவாறு இதனால் திருத்தியமைக்கிறார் . 
மங்கத் ராம் சர்மா , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


( தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தி 

( மொழிபெயர்ப்புத் துறை. 


39 


விவர அட்டவணை . 


உணவு பதப்படுத்தல் தொழிலில் வேலைவாய்ப்பு 


தொடர் எண் பணியாளர் வகைகள் 


குறைந்தளவு அடிப்படை ஊதிய 

வீதங்கள் 


மண்ட 


லம் - A 


மண்ட 


லம் - B 


( ரூ . காசு ) 


( ரூ . காசு ) 
(மாதமொன்றுக்கு) 


( மாதமொன்றுக்கு ) 

( 4 ) 


- 


| . பொதுவான வகையினர் : 

மேலாளர் 
வேதியியலாளர் 


7171.00 


7044 .00 


6295 .00 


6214 . 00 


*- 


கண்காணிப்பாளர் 
கணக்காளர் 
காசாளர் 


6214 .00 


6132 .00 


எழுத்தர் 


* 


வசூல் எழுத்தர் 
தட்டச்சர் 


6119 . 00 


6050. 00 


* 


விற்பனைக்குப் 
பொறுப்பானவர் 
பண்டகசாலை காப்பாளர் 


* 


* 


பதிவு செய்கின்ற / பொருள் 
ஒப்படைப்பு செய்கின்ற 
எழுத்தர் 
விற்பனை உதவியாளர்/பட்டி 
எழுத்தர் 


6060 . 00 


5990. 00 


** 


ஓட்டுநர் 
அலுவலகப் பையன் / பொருள் 
ஒப்படைப்பு செய்யும் பையன் 


5863 .00 


5803. 00 


பாதுகாவலர்/ காவலாள் 
பெருக்குபவர் துப்புரவுப் 
பணியாளர் 


40 


தொடர் 
எண் 


தொழிலாளர் வகைகள் 


குறைந்தளவு அடிப்படை ஊதிய 

வீதங்கள் 


மண்ட 


மண்டலம் 


மண்ட 


லம் - B 
( 4 ) 


நாள் வீதம் 
( ரூ . காசு) 


லம் - A 
( 3 ) 

மாதாந்திர 

வீதம் 
( ரூ . காசு) 

( b ) 


நாள் வீதம் 
( ரூ . காசு ) 


மாதாந்திர 

வீதம் 
( ரூ . காசு ) 

( b ) 


( a ) 


( a ) 


232 . 00 


6059. 00 


228 . 00 


5998 . 00 


226 .00 


5860 .00 


223 .00 


220 . 0 


5816. 00 


258 . 00 


6727. 00 


254 . 00 


6604 . 00 


ல 


232 .00 


6059. 00 


229 .50 


5998 .00 


ம்ம் 


224 . 50 


5879 .00 


223 . 00 


5816 .00 


II . சிறப்பு வகையினர் : 
A . ஊறுகாய்கள் மற்றும் மசாலா பொடி தயாரிப்பு : 
1 . வெட்டுபவர் 

கலக்குபவர் 
பொடித்து கலக்குபவர் 
உதவியாள் 

சுத்தம் செய்பவர் 
6 . சிப்பமாக்குபவர் 
B . பழக்கலவை மற்றும் பழக்கூழ் தயாரிப்பு : 
1 . இயந்திர கம்மியர் 

மின் உற்பத்தி சாதனம் இயக்குபவர் 
கொதிகலன் இயக்குபவர் 
ஸ்கேமர் இயக்குபவர் 
கலக்குபவர் / வெட்டுபவர் 
சுத்தம் செய்பவர் 
வகைப்படுத்துபவர் 

உதவியாள் 
9 . 

சுமை ஏற்றி இறக்குபவர் 
C . ஐஸ்க்ரீ ம் தயாரிப்பு : 

கலவை அறை இயக்குபவர் 
உறைகலன் (ப்ரீசர் ) இயக்குபவர் 
இயந்திர கம்மியர் 
மின் கம்மியர் 
தச்சர் 
அடைப்புவேலை டிங்கர் ) செய்பவர் 
குளிர் அறையில் வேலை செய்யும் பையன் 

சுத்தப்படுத்தும் அறைபையன் 
9 . உதவியாள் 
D . சேமியா தயாரிப்பு : 
1 . முதலாள் 

சிப்பமாக்குபவர் 
3 . பொதுவான தொழிலாளர் 
E . தேங்காய் உற்பத்திப் பொருட்கள் தயாரிப்பு : 
1 . இயந்திரம் இயக்குபவர் 
2 . தோல் உரிப்பவர் 

உடைப்பவர் 
பொதுவான தொழிலாளர் 


258 . 00 


6727 .00 


254 .00 


6604 . 00 


ஸ் 


239 .50 


6242 . 00 


236. 00 


6150 .00 


ம்ம்ம் 


232 . 00 


6059. 00 


228 . 00 


5998 .00 


224.50 


5879. 00 


223 . 00 


5816 . 00 


239 .50 


6242 .00 


236 . 00 


6150 .00 


224 .50 


5879 .00 


223. 00 


5816 . 00 


258 . 00 


6727 . 00 


254. 00 


6604 .00 


239 .50 


6242 .00 


236 . 00 


6150. 00 


* 


224 .50 


5879. 00 


223 . 00 


5816 . 00 


41 


தொடர் 
எண் 


தொழிலாளர் வகைகள் 


குறைந்தளவு அடிப்படை ஊதிய 

வீதங்கள் 


மண்ட 


லம் - A 


மண்ட 


லம் - B 


( 3 ) 


( 4 ) 


நாள் வீதம் 
( ரூ . காசு ) 


நாள் வீதம் 
( ரூ . காசு) 


மாதாந்திர 

வீதம் 
( ரூ . காசு ) 

( b ) 


மாதாந்திர 

வீதம் 
( ரூ . காசு ) 

( b ) 


( a ) 


( a ) 


232 . 00 


6059. 00 


228 . 00 


5998 . 00 


224.50 


5879. 00 


223 . 00 


5816. 00 


F . நிலக்கடலை மிட்டாய் தயாரிப்பு : 

வெட்டுபவர் 

மாஸ்டர் 
3 . சிப்பமாக்குபவர் 
G . பால்கோவா தயாரிப்பு : 
1 . கோவா தயாரிப்பவர் 
2 . சிப்பமாக்குபவர் 
H .இனிப்புகள் மற்றும் காரவகைகள் தயாரிப்பு : 

இனிப்பு தயாரிப்பவர் 
2 . கொள்முதல் செய்பவர் 

உற்பத்தி உதவியாள் 
சிப்பமாக்குபவர் 
சுத்தம் செய்பவர் 


258 .00 
224 .50 


6727 . 00 
5879 . 00 


254 . 00 
223.00 


6604. 00 
5816 . 00 


- 


258 . 00 


6727.00 


254 . 00 


6604. 00 


239.50 


6242 . 00 


236 . 00 


6150 .00 


228 . 00 


231 .00 
224. 50 


6059. 00 
5879. 00 


5998 . 00 
5816. 00 


ம் 


223. 00 


விளக்கங்கள் : 


(1 ) மண்டலங்களின் வகைப்பாடு : மண்டலம் A மற்றும் B - இல் பின்வரும் பகுதிகள் அடங்கும் : 

மண்டலம் A : அனைத்து மாநகராட்சிகள் . 

மண்டலம் B : மாநகராட்சிப் பகுதிகள் நீங்கலான அனைத்துப் பகுதிகள் . 
( 2) அகவிலைப்படி : மேலே நிர்ணயிக்கப்பட்ட குறைந்தளவு அடிப்படை ஊதியவீதங்களுடன் தொழிலாளர்களுக்கு கீழே 
குறிப்பிடப்பட்டுள்ளவாறு அகவிலைப்படி வழங்கப்பட வேண்டும் . 

(i) அகவிலைப்படி , 2010 - ஆம் ஆண்டிற்கான சென்னை மாநகர நுகர்வோர் சராசரி விலைக்குறியீட்டு எண்ணுடன் 
இணைக்கப்பட்டுள்ளது ( அதாவது 2001 ஆம் ஆண்டில் 100 புள்ளிகள் என்பதை அடிப்படையாகக் கொண்டு தற்போது கணக்கிடப்பட்ட 
161 புள்ளிகள்) . 161 புள்ளிகளுக்கு மேல் உயரும் ஒவ்வொரு புள்ளிக்கும் திங்கள் ஒன்றுக்கு ரூ .36.00 ( ரூபாய் முப்பத்தாறு மட்டும் ) 
கூடுதலாக அகவிலைப்படி வழங்கப்பட வேண்டும் . 

(ii ) முந்தைய 12 மாதங்களுக்கான ( அதாவது ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரை ) சராசரி விலைக்குறியீட்டினை அடிப்படையாகக் 
கொண்டு ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் முதல் நாளிலிருந்து அகவிலைப்படி கணக்கிடப்பட வேண்டும் . 

( ii) முந்தைய ஆண்டிற்கான சென்னை மாநகர சராசரி நுகர்வோர் விலைக் குறியீட்டினை அடிப்படையாகக் கொண்ட முதல் 
கணக்கீடு , இந்த அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து செயலுக்கு வரும் . 
( 3 ) (i) நாள் ஊதிய வீதங்களைக் கணக்கிடுவதற்கு , மாதாந்திர ஊதிய வீதங்களை 26 ஆல் வகுக்க வேண்டும் . 

(ii) மாதாந்திர ஊதிய வீதங்களைக் கணக்கிடுவதற்கு , நாள் ஊதிய வீதங்களை 30 ஆல் பெருக்க வேண்டும் . 
( 4) பணியின் தன்மை ஒரே மாதிரியாக இருக்கும்போது , ஆண் மற்றும் பெண் தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் ஊதியத்தில் 
எவ்வித வேறுபாடும் இருக்கக்கூடாது . 

(5 ) தற்போது வழங்கப்பட்டு வரும் ஊதியங்கள் , இங்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள குறைந்தளவு ஊதியங்களைக் காட்டிலும் அதிகமாக 
இருக்குமிடங்களிலெல்லாம் அதே ஊதியம் தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும் . 

மங்கத் ராம் சர்மா , 

அரசு முதன்மைச் செயலாளர் . 
( தமிழாக்கம் ) 

ந . அருள் , 

இயக்குநர், 
தமிழ் வளர்ச்சி மற்றும் 
செய்தி ( மொழிபெயர்ப்பு ) த் துறை . 


42 


தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு (J1) த் துறை 
[ அரசாணை ( 2D) எண் 74, தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( J1)த் துறை , 20 ஜூலை 2018.) 
1948 - ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் சட்டத்தின் (மத்தியச் சட்டம் 11/ 1948 ) 3 - ஆம் பிரிவைச் சேர்ந்த 
(1 ) உட்பிரிவின் (b ) பகுதியிலும் , 5 - ஆம் பிரிவைச் சேர்ந்த (2 ) உட்பிரிவிலும் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு வெளியிடக் 
கருதப்பட்டுள்ள பின்வரும் வரைவு அறிவிக்கை , மேற்சொன்ன சட்டத்தின் 5 - ஆம் பிரிவைச் சேர்ந்த (1) உட்பிரிவின் (b ) பகுதியில் 
கோரியுள்ளவாறாக , இதனால் பாதிக்கப்படக்கூடிய அனைவரின் தகவலுக்காக இதனால் வெளியிடப்படுகிறது . 

(2 ) இது தொடர்பாக , 29 - 10 - 2018 அன்று அல்லது அதற்கு முன்னர் எவரிடமிருந்தேனும் வரப்பெறுகிற மறுப்புரை அல்லது 
கருத்துரை தமிழ்நாடு அரசால் பரிசீலிக்கப்படும் என்று இதனால் அறிவிக்கப்படுகிறது . மறுப்புரை அல்லது கருத்துரை ஏதேனுமிருப்பின் , 
அதனை சென்னை - 600 006 இல் உள்ள தொழிலாளர் ஆணையாளர் வாயிலாக , அரசு முதன்மைச் செயலாளர் , தொழிலாளர் 
மற்றும் வேலைவாய்ப்புத் துறை , தலைமைச் செயலகம் சென்னை - 600 009 , என்ற முகவரிக்கு அனுப்பிவைக்க வேண்டும் . 


வரைவு அறிவிக்கை 
1948 - ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 11 / 1948 ) 3 - ஆம் பிரிவைச் சேர்ந்த (1) உட்பிரிவின் 
(b ) பகுதி 5 - ஆம் பிரிவைச் சேர்ந்த (2 ) உட்பிரிவு ஆகியவற்றின் கீழ் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டும் , 
16 - 07 - 2014 - ஆம் நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழின் பாகம் - II , பிரிவு 2 - இல் 482 முதல் 483 - ஆம் பக்கங்களில் ( ஆங்கிலத்தில் ) 
வெளியிடப்பட்ட தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறையின் II(2) தொ . வே / 421/ 2014 ஆம் எண் அறிவிக்கையை ரத்து செய்துவிட்டு 
அதற்குப் பதிலாகவும் , தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் , தமிழ்நாடு மாநிலத்தில் பாதுகாப்புப் பணியில் பணியமர்த்தப்பட்டு கீழ்க்காணும் 
விவர அட்டவணையின் நெடும்பத்தி (2)- இன் நிகரான பதிவுகளில் குறிப்பிடப்பட்ட பணியாளர் வகையினருக்கு , அதன் ( 3) - ஆம் 
நெடும்பத்தியின் நிகரான பதிவுகளில் குறிப்பிடப்பட்டவாறான குறைந்தளவு ஊதிய வீதங்களை இதனால் திருத்தியமைக்கிறார் . 


விவர அட்டவணை . 


பாதுகாப்புப் பணியில் வேலைவாய்ப்பு 


தொடர் 
எண் 


பணியாளர்களின் வகைகள் 


குறைந்தளவு அடிப்படை ஊதிய வீதங்கள் 

( மாதமொன்றுக்கு ) 


மண்ட 


லம் - A 


மண்ட 


லம் - B 


மண்ட 


லம் - C 


( ரூ . காசு) 


( ரூ . காசு ) 


( ரூ . காசு ) 


( 5) 


மேலாளர் 


14055 .00 


12987 .00 


11203. 00 


12987 . 00 


12274 .00 


10490 . 00 


உதவி மேலாளர் 
மேற்பார்வையாளர் 


10490 .00 


9777.00 


8709 .00 


உதவியாள் 


8709 . 00 


8351 . 00 


7638 . 00 


12987 . 00 


12274. 00 


10490 .00 


11561 . 00 


10848 . 00 


10135 .00 


முதுநிலை பாதுகாப்பு ஆய்வாளர் / 
பாதுகாப்புப் பணியாளர் 
படைத்துறைச் சிற்றலுவலர் ( Corporal ) / 
படைத்துறை அலுவலர் (Seargent ) / உதவி 
பாதுகாப்பு அலுவலர் 
முதன்மை காவலாள் / முதுநிலை காவலாள் 
பாதுகாப்புப் பணியாளர் (ஆண் / பெண் ) 


10135 . 00 


9422 . 00 


8709 . 00 


8 . 


7996 .00 


7638 . 00 


7283 . 00 


விளக்கங்கள் : - (1) மண்டலங்களின் வகைப்பாடு வருமாறு : 

மண்டலம் - A : அனைத்து மாநகராட்சிகள் 
மண்டலம் - B : அனைத்து வகையான நகராட்சிகள் 
மண்டலம் - C : மண்டலம் A மற்றும் B - யில் வராத ஏனைய பகுதிகள் 


43 


( 2 ) அகவிலைப்படி : மேலே நிர்ணயிக்கப்பட்ட குறைந்தளவு அடிப்படை ஊதியவீதங்களுடன் பணியாளர்களுக்கு கீழே 
குறிப்பிடப்பட்டுள்ளவாறு அகவிலைப்படி வழங்கப்பட வேண்டும் : 

(i) அகவிலைப்படியானது , 2010 ஆம் ஆண்டிற்கான சென்னை மாநகர நுகர்வோர் சராசரி விலைக்குறியீட்டு எண்ணுடன் 
இணைக்கப்பட்டுள்ளது ( அதாவது 2001 ஆம் ஆண்டில் 100 புள்ளிகள் என்பதை அடிப்படையாகக் கொண்டு தற்போது கணக்கிடப்பட்ட 
161 புள்ளிகளாகும்) . 161 புள்ளிகளுக்கு மேல் உயரும் ஒவ்வொரு புள்ளிகளுக்கும் மாதமொன்றுக்கு ரூ . 45 . 20 ( நாற்பத்து ஐந்து 
ரூபாய் இருபது காசுகள் மட்டும் ) கூடுதலாக அகவிலைப்படி வழங்கப்பட வேண்டும் . 

( ii ) முந்தைய 12 மாதங்களுக்கான ( அதாவது ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரை) சராசரி நுகர்வோர் விலைக்குறியீட்டினை 
அடிப்படையாகக் கொண்டு ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் முதல் நாளிலிருந்து அகவிலைப்படி கணக்கிடப்பட வேண்டும் . 

( iii ) முந்தைய ஆண்டிற்கான சென்னை மாநகர நுகர்வோர் சராசரி விலைக்குறியீட்டு எண்ணை அடிப்படையாகக் கொண்ட 
முதல் கணக்கீடு , இந்த அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து செயலுக்கு வரும் . 

(3) பணியின் தன்மை ஒரே மாதிரியாக இருக்கும்போது , ஆண் மற்றும் பெண் பணியாளர்களுக்கு வழங்கப்படும் ஊதியத்தில் 
எவ்வித வேறுபாடும் இருக்கக்கூடாது . 

(4 ) நாள் ஊதிய வீதங்களைக் கணக்கிட , மாதாந்திர ஊதியத்தை 26 - ஆல் வகுக்க வேண்டும் . 

(5 ) தற்போது வழங்கப்பட்டு வரும் ஊதியங்கள் , இங்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள குறைந்தளவு ஊதியங்களைக் காட்டிலும் அதிகமாக 
இருக்குமிடங்களிலெல்லாம் அதே ஊதியம் தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும் . 


மங்கத் ராம் சர்மா , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


(தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி மற்றும் 
செய்தி ( மொழிபெயர்ப்புத் துறை . 


திருத்த அறிவிக்கை . 
[ அரசாணை (நிலை) எண் . 77 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு (H2) த் துறை , 02 ஜூலை 2018. ) 
02 - 11 - 2016 - ஆம் நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழின் பாகம் II - பிரிவு 2 - இல் 651 - 652 - ஆம் பக்கங்களில் (ஆங்கிலத்தில் ) 
வெளியிடப்பட்ட தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறையின் II(2 )/ LE /722 / 2016 - ஆம் எண் அறிவிக்கையில் பின்வரும் பிழைத்திருத்தம் 
வெளியிடப்படுகிறது . 


பிழைத்திருத்தம் 
மேற்சொன்ன அறிவிக்கையின் , விவர அட்டவணையில் , " 26 தொழிலகப் பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத் துறை துணை இயக்குநர்," 
என்ற சொற்றொடருக்குப் பதிலாக , "26 . தொழிலகப் பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத் துறை துணை இயக்குநர்கள் " என்று படிக்க 
வேண்டும் . 


மங்கத் ராம் சர்மா , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


( தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி மற்றும் 
செய்தி ( மொழிபெயர்ப்புத் துறை . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை பாட்டு பொருள் டப்பட்ட அச்சுத் துறை இயக்குநரால் 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


